tocareer 


|4537 


சிவமயம் . 
பாண்டி நாட்டிலுள்ள 
கோயிலூர் மடாலயத்தின் 

சிஷ்யராகிய 
சொர்னநாதபுரம் 


பழனியப்ப ஐயா அவர்கள் 


இயற்றிய 


பாடற்றிரட்டு . 


இஃது 
ஷ மடாலய சிஷ்யராகிய 
ஒய்யக்கொண்டான் சிறுவயல் , 


முரு - அள - 
சுப்பிரமணியஞ் செட்டியாரவர்களால் 

தஞ்சாவூர், சதாவதானம , 
சுப்பிரமணிய ஐயரவர்கள் 

முன்னிலையில் 
பரிசோதிக்கப்பட்டு , 


--- 


இக் 
கேக்க 


சென்னை : 
மதராஸ் ரிப்பன் அச்சுக்கூடத்த 
பதிப்பிக்கப்பட்டது . 

1898-3 


சிவமயம். 
சொர்னநாதபுரம் . 
பழனியப்ப ஐயாவவர்கள் 

இயற்றிய 
பலபாடற்றிரட்டு . 


உப்பூர் , 
வெயிலுகந்த விநாயகர் பதிகம் . 


( க ) ) 


அப்பமருஞ்சடாமவுலி நடேசன்றந்த 

வருமருந்தேபோற்றி முக்கண் ணமலாபோற்றி 
செப்பரிய பேரின்பக் கடலே போற்றி 

சிறந்த மாதவர்க்குரிய திருவே போற்றி 
வெப்பமுறுங்கடைமகளிர் மையல நீக்கி 

மேலோர்பாலெனைச் சேர்க்க வேண்டும் போற்றி 
யொப்பொருவரில்லாத வொருவபோற்றி 

யுப்பூரவாழ் வெயிலுகந்த கணேசாபோற்றி 
ஈனமின்னார்மையல் கொண்டு நைந்தேன்றன்னை 

யினியேனுமிரட்சிக்க வேண்டும் போற்றி 
வானவர்கடுதிக்குமலர்ப் பதத்தாய்போற்றி 

மன்றுள் நடமாடிதந்த மணியேபோற்றி 
தேனனையாய்போற்றிசெழுங் கனியேபோற்றி 

தெள்ளமுதேபோற்றி தீங் கரும்பேபோற்றி 
யூனமுளதாம்பவத்தைத் தீர்ப்பாய்போற்றி 

யுப்பூர்வாழ்வெயிலுகந்த கணேசாபோற்றி . 
இன்னலுற்றேயிதுகாறு நைந்தேன்றன்னை 

யிரட்சிக்கவினியேனுமிரங்கு போற்றி 
பன்னரிய நடராசன்பாலாபோற்றி 

பாவையராசையை நீத்தோர் வைப்பேபோற்றி 


( 
2 
) 
) 
) 


( ந 


( ச 


வெயிலுகந்த விநாயகர் பதிகம் . 
கன்னமொடுதுதிக்கை மதக்களிறே போற்றி 

கற்கண்டேபோற்றியென்றன்கண்ணேபோற்றி 
யுன்னரிய பேரின்பக்கடலே போற்றி 

யுப்பூர்வாழ் வெயிலுகந்த கணேசாபோற்றி 
வேதமுடிவாகியமெய்ப்பொருளே போற்றி 

விண்ணவர்களேத்துமலர்ப் பதத்தாய்போற்றி 
சாதலொடு பிறத்தலிலலாசசபேசன்றந்த 

தநதிமாமுகம்படைத்ததலைவாபோற்றி 
காதல பலவுற்றடியே னையாவண்ணங் 

கருணைசெய்யவேண்டுமருட்கடலே போற் 27 
யோது தமிழப்புலவா தமக்குரியாய்போற்றி 

யுப்பூாவாழவெயிலுகந்த கணேசாபோற்றி , 
அம்பலவன்றனக்குரிய மகவே போற்றி 

பாறுமாமுகமபடைத்தோன்றுணைவாபோற்றி 
செம்பதுமமலரோனுமாலுமபோற்றுந் 

திருவடியாய போற்றிசிந்தாமணியே போற்றி 
கமபலை யெலலாந தீர்த்தே யினிமேலேனுங் 

கடாட்சிப்பாய போற்றியருட்கடலே போற்றி 
யும் பாகோனேத்துமலாப்பதத்தாய் போற்றி 

யுப்பூாவாழ வெயிலுகந்த கணேசாபோற்றி . 
ஆழியின் மேலகரையமாந்த வமலாபோற்றி 

ய பலவாணன்றந்தவமுதே போற்றி 
காழிவருஞசமபந்தன்றுணைவாபோற்றி 

கனைலே போற்றியினபக்கனியே போற்றி 
வாழியென ததமிழபாடுமடியார்தங்கள் 

மனக்கவலை தீர்க்கவருமருந்தேபோற்றி 
ஆழிபலகடந்து நின்றவொருவ போற்றி 

யுபதாவாழவெயிலுகந்த கணேசாபோற்றி 
பாய திலாப் பேரின்பக்கடலேபோற்றி 

கற்றமாதவருள்ளக்களிப்பே போற்றி 
ரைசிலையாவளை திலலைமறையோனீன்ற 
மதச்களிறேபோற்றியின்ப வைப்பே போற்றி 


( 


( க 


ந 


( எ ) 


( அ ) 


வெயிலுகந்த விநாயகர் பதிகம் . 
விரைமலர்த்தார்க்குழல்மகளிராசை நீக்கி 

விரத்தியெனும் விழுச்செல்வந்தருவாய் போற்றி 
யுரைமனங்கள்கடந்து நின்றவொளியே போற்றி 

யுப்பூர் வாழ் வெயிலுகந்த கணேசா போற்றி 
பொன்மன்றனருளிய நற்புதல்வாபோற்றி 

பூரணனே போற்றி புராதனனே போற்றி 
கன்னலே போற்றி நறுங்கனியே போற்றி 

கப்பகமே போற்றியருட்கடலே போற்றி 
யன்னையினு நற்றுணையே போற்றியெங்க 

ளாரமுதேபோற்றி முக்கணரசேபோற்றி 
யுன்னையன்றிவேறுகதி யில்லேன்போற்றி 

யுப்பூர்வாழ் வெயிலுகந்த கணேசா போற்றி . 
நற்றமிழாற்றொடைபுனைந்தநால்வருய்ய 

ஞானவ முதீந்தருளு நடேசன்றந்த 
கொற்றவனேபோற்றிகுணக்குன்றே போற்றி 

குரவனேபோற்றி குறை தீர்ப்பாய்போற்றி 
குற்றமதேயான் செயினுங்குணமாக்கொண்டு 

கோதகலத்திருக்கருணைகூர்வாய போற்றி 
யுற்றதுணை நீயன்றிவேறுமுண்டோ 

வுப்பூர்வாழ் வெயிலுகந்த கணேசாபோற்றி . 
பத்தர்தமக்கெளியதில்லைப்பதிநடேசன் 

பாலனே போற்றிபராபரனே போற்றி 
சித்தர் தொழுதேத்துமலர்ப்பதத்தாய் போற்றி 

திசைமுகனாதியரேத்துந்தேவேபோற்றி 
சத்தொடுசித்தானந்தவடிவாய்நின்ற 

தனிமுதலேபோற்றியெங்கடவமேபோற்றி 
யுத்தமர்களுளத்துதித்தவுணர்வேபோற்றி 

யுப்பூர்வாழ்வெயிலுகந்த கணேசாபோற்றி . 


( 
சு 
) 


சு 


( 
ய 
) 


பதிகம் முற்றிற்று . 


பழனிமலைச் 
செட்டியார் மாவில் . 


காப்பு. 
சட்டிதன்னிற் பூசிப்போர் தமக்குத்தேகசவுக்கியமு 
மட்டினிதியும் பேரின்பும் வழங்கும்பழனிமலையிலுறை 
செட்டியார்மேனன்மாலை செப்பத்தில்லைமன் றனருள் 
குட்டியானைமுகம்படைத்த கோமானிருதாள்காப்பாமே . ( க ) 
தலைமகள் கொழுனனான சபாபதிவணிகன்றத்த 
மலையுறைபழனியப்ப வணிகர்பானிதியங்கொள்வான் 
சிலையரிமருகராமச் செட்டியார்மாலைசெப்பக் 
கலைமாடுய்யசெம்பொற் கமலங்கள் காப்புத்தானே . 

குருவிலுக்குக்குருவாகுங் கழனிமுத்துராமரைப்போற் கோலங் 
கொணடே , யிரு நூறுகவிபோற்றென் றருளினாரஃதின்ன தென் றுகா 
னேன, மருவுபின்னோர் நாள்வந்தென் மைந்தன் போல்ஞானிசெட்டி 
கென்யானென்று , திருவளிப்பான்மரபுரைத்தார் நடேசனருள்பழனி 
யப்பச் செட்டியாரே . 
வாழிதில்லைமன்றுளென்றும் வாழும்வள்ளல்வாழியே 
வாழிவாழிபழனியப்ப வணிகர்வாழிவாழியே 
சோழிவாழிமயிலும் வாழி கூர்மைவேலும் வாழியே 
சாழிமேவுசவுணியக் கவிஞன் வாழிவாழியே . 
எனனையாளுமருணைவெற் பெனுங்குரவன் வாழியே 
பனனுமன்றன் வாழிபழனி யப்பவணிகன்வாழியே 
தன்னை நேரில்சழனிமா தவத்தினோர்கள் வாழியே 
மன்னுபாமடந்தைநாவில் வாழியென்றும் வாழியே. 

நூல் . 
அத்திமுகனுக்கிளைய செட்டியாரே தில்லை 

அமலஞானிச்செட்டியாரீ செட்டியாரே 
சத்தியவாக்குடைய செட்டியாரே சகல 

சற்குணமுமே நிறைந்த செட்டியாரே 
பத்தியாய்கம்பினேற்குச் செட்டியாரே பொற் 

பாக்கியந்தாதாளுமையா செட்டியாரே 
சித்தமிகவுடைய செட்டியாரே யன்பர் 

சிந்தைப்பழனியப்பச் செட்டியாரே . 


(ச) 


(க) 


செட்டியார் மாலை . 


சடை 


- 


> ) 


அற்பமாயளிக்க வென்றாற் செட்டியாரே கையு 

மங்கமுநாணுமையா செட்டியாரே 
பொற்பதிதனத்தையிங்கே செட்டியாரே யன்றே 

பொருத்த நினைத்திலீரே செட்டியாரே 
கற்பசமுகாணுங்கொடைச் செட்டியாரே தில்லைக் 

கற்பகக்கரி துணையாஞ் செட்டியாரே 
சற்புருடற்கிந்திடச் செட்டியாரே நிதி 

தாருகடனீபழனிச் செட்டியாரே . 
படைவீடோராறுடைய செட்டியாரே வேற் 

படையைக்கை யிற்பிடித்த செட்டியாரே 
டயோன் புதல்வரான செட்டியாரே ஞான 

சற்புருடாமெச்சுகின்ற செட்டியாரே 
கடையேனையாளுமையா செட்டியாரே யெற்குக் 

கனகமிகத்தாருமையா செட்டியாரே 
கொடையாளியாகின்ற செட்டியாரே வரங் 

கொடுக்கும்பழனியப்பச் செட்டியாரே , 
தாசியர்க்கோமிக வீந்தேன் செட்டியாரே மறையோர் 

தமக்குமிக வீந்தேனையா செட்டியாரே 
வேசியருக்கீயவென்றாற் செட்டியாரே யுமை 

மேலித்தனங்கேட்கலாமோ செட்டியாரே 
பேசிடத்தான்வாயுமுண்டோ செட்டியாரே நீர்தான் 

பேசினுங்கொடுப்பீரோகாண் செட்டியா 
மாசின் மன் றனீமுருகச் செட்டியாரே நிதி 

உழக்கும்பழனியப்பச் செட்டியாரே , 
அன்று வந்துகாத்திருந்தேன் செட்டியாரே யொன்று 

மறையாமௌனமுற்றீர் செட்டியாரே 
யின்று வந்துகாத்திருக்கச் செட்டியாரே நீர்தா 

னிரங்காததென் கொடுமை செட்டியாரே 
பொன்றா நிதியருளுஞ் செட்டியாரே யான் 

புரிகின்றவாணிபத்தாற் செட்டியாரே 
யன்றியோர்விதத்தும் வேண்டேன் செட்டியாரே தில்லை 

யம்பலவனீபழனிச் செட்டியாரே . 
பாதகமலந்தாருஞ் செட்டியாரே பொற் 

பாக்கியமிசவுந்தாருஞ் செட்டியாரே 
நீதிமிகவுந்தாருஞ் செட்டியாரே மகா 

நிராசைமிகவுந்தாருஞ் செட்டியாரே 


யாரே 


( ச ) 


செட்டியார் மாலை . 


தாதையுந்தாயு நீரே செட்டியாரே யெற்குச் 

சகலசம்பத்து நீரே செட்டியாரே 
சீதரன்வணங்குபதச் செட்டியாரே தில்லைச் 

செல்வனருளும்பழனிச் செட்டியாரே . 
யும்முறவு போலல்லகாண் செட்டியாரே மூட 

ருறவினைச் சொல்லக்கேளுஞ் செட்டியாரே 
செய் மனிராகுமென்பார் செட்டியாரே கையிற் 

திரவியமிருந்ததென்றாற் செட்டியாரே 
கம்மல் சற்றுற்றதென்றாற் செட்டியாரே தூரக் 

கதறி கொண்டோடுவார்காண் செட்டியாரே 
நம்முறவராகின்ற செட்டியாரே நிதி 

நலகுநடனீபழனிச் செட்டியாரே . 
எல்லாலாருக் கும் பெரிய செட்டியாரே பொல்லா 

ஏமனையும் பயமுறுத்துஞ்செட்டியாரே 
கல்லாத மூடருக்குச் செட்டியாரே யொரு 

கனவினுமறியொனாத செட்டியாரே 
பொல்லார்க்குப்பொல்லாத செட்டியாரே யன்பு 

புரிவார் தமக்கினிய செட்டியாரே 
தில்லா புரியனருள் செட்டியாரே யெற்குத் 

திருமிகத்தாருமையா செட்டியாரே . 
பிசைவாங்கிதான் பெற்ற செட்டியாரே யுங்கள் 

பெருமையெல்லாக்டெரியுக்கானுஞ் செட்டியாரே 
யிச்சிச்துற்றமினுக்காச் செட்டியாரே யுந்தை 

பரவிற்றது சென்றாரல்லோ செட்டியாரே 
+ பாம்புபுலிக்காகச் செட்டியாரே மன்றுள் 

தன்முடாடினாரல்லோ செட்டியாரே 
யச்சமோ நிசஞ்சொலத்தான் செட்டியாரே நிதி 

பருளுப்பழனியப்பச் செட்டியாரே . 
குடங்குட மாகச்செந்தேன் செட்டியாரே மிக்க 

சொத்துக்ாெத்தாய் வாழைப்பழஞ் செட்டியாரே 
திடமாஞ் சர்க்கரை முதற் செட்டியாரே வாசத் 

திரவியஞ்சந் தனம்பனி நீர் செட்டியாரே 
யிடமாதிமூன்று மொத்துச் செட்டியாரே யுமக் 

கொநாளபிடேகஞ் செய்வேன் செட்டியாரே 
நடராசனமைந்தரான செட்டியாரே நிதி 

நல்கும்பழனிடப்பச் செட்டியாரே, 


( 
அ 
) 


ச 


( 
ய 
) 


அ 


செட்டியார் மாலை . 


( உ ) 


தாதைமூதாதைமுதற் செட்டியாரே நாங்கள் 

தனிக்கடைவைத்திருந்தோஞ் செட்டியாரே 
யீதுமக்குத்தெரியாதோ செட்டியாரே மிஞ்ச 

ஏமமளித்தேயருளுஞ் செட்டியாரே 
காதலர்க்குக்கைபழகச் செட்டியாரே யிப்போது 

கடைவிரைந்துவைக்கவேணுஞ் செட்டியாரே 
மாதனமதற்கருளுஞ் செட்டியாரே தில்லை 

மன்றனருளும்பழனிச் செட்டியாரே . 
யீதலினஞ்செய்வனெனச் செட்டியாரே கையி 

லிருந்தபொன் னிற்சிறிது செட்டியாரே 
மாதுலர்கைவசஞ்செய்தார் செட்டியாரே யதை 

வாங்கமனமில்லைகாணுஞ் செட்டியாரே 
யாதலினாற்பொன் வேணுஞ்செட்டியாரே யதற் 

காகவும்மிடத்தில்வந்தேன் செட்டியாரே 
யாதரவுவேறில்லைகாண் செட்டியாரே நிதி 

யருளுநடனீபழனிச் செட்டியாரே . 
மாதுலர்பாலுற்றபொன்னைச் செட்டியாரே கேட்டு 

வாங்கமனமில்லாமற் செடிட்யாரே 
யீதல் முதலான துக்குஞ் செட்டியாரே குடும்பத் 

தியல்பாஞ்செலவினுக்குஞ் செட்டியாரே 
பேதையர்பாற்கைமாற்றுச் செட்டியாரே யுறுதி 

பேசினானும்வாங்கினேனே செட்டியாரே 
யோது மந்தத்தவணைக்குச் செட்டியாரே நிதி 

யுதவு நடனீபழனிச் செட்டியாரே. 
கைமாற்றுத்தந்தவரைச் செட்டியாரே யெதிரே 

காணுமுன்னடுங்குமையோ செட்டியாரே 
சும்மாவவருறினுஞ் செட்டியாரே கேட்டாற் 

சொல்லுவதென் னத்தையென்றே செட்டியாரே 
யம்மாவுளநைகிறதே செட்டியாரே யிதை 

யகற்றும்விரைவினிலே செட்டியாரே 
யும்மாணைகதிவேறில்லை செட்டியாரே நிதி 

யுவுநடனீபழனிச் செட்டியாரே . 
கைமாற்றினும் வாங்காமற் செட்டியாரே யெற்குக் 

சனகம்விரைந்துதாருஞ் செட்டியாரே 
ஈம்மாதரவேண்டாங்காணுஞ் செட்டியாரே தமிழ் 

சொல்லுகிறேன்தாருமையா செட்டியாரே 


( யச ) 


செட்டியார் மாலை . 


( 
ய 


யிம்மாநிலம்புசழச் செட்டியாரே முத்தி 

னிப்பிவாணிபத்தாற்றாருஞ் செட்டியாரே 
யும்மாணையுந்தையாணை செட்டியாரே நிதி 

யுதவுநடனீபழனிச் செட்டியாரே , 
ஈதளவு நாங்களெல்லாஞ் செட்டியாரே மிடி 

யெப்படியென்றேயறியேஞ் செட்டியாரே 
தாதைதாமுள்ள நாளுஞ் செட்டியாரே யவர்க்குத் 

தாரை மூ தாதைநாளுஞ் செட்டியாரே 
கோதிலாப்பிரபுவான செட்டியாரே யும்மைக் 

குறுகினேற் கிடுக்கணுண்டோ செட்டியாரே 
மீதியாத்தன மருளுஞ் செட்டியாரே தில்லை 

வேந்தனருளும்பழனிச் செட்டியாரே . 
வரவின்றிச்செலவழித்தல் செட்டியாரே தன 

வணிகர்முறை யன்றென்பதைச் செட்டியாரே 
திரணமாய் நினைத்தேனையா செட்டியாரே யெற்குத் 

திரணமல்லவோநிதியஞ் செட்டியாரே 
சரணத்தைநம்பினதாற் செட்டியாரே நீர்தார் 

தருவீரென்றெண்ணமுண்டு செட்டியாரே 
கரவிலாவாணியத்தாற் செட்டியாரே நிதி 

காட்டுநடனீபழனிச் செட்டியாரே . 
காதலிமங்கிலியம்விற்றே செட்டியாரே யுந்தைக்குக் 

கடவூர்க்கலையனார்தாஞ் செட்டியாரே 
கோதின்றிக்குங் கிலிய மீயச் செட்டியரே யவர்க்குக் 

குபேரச்செல்வமீந்தாரல்லோ செட்டியாரே 
டாதலாலெனக்குத்தாருஞ் செட்டியாரே யும்மை 

யையமின்றி நம்பினேன்காண் செட்டியாரே 
மாதவர் சிகாமணியே செட்டியாரே தில்லை 

வள்ளலருளும்பழனிச் செட்டியாரே 
வாக்குசகாயம்பண்ணுஞ் செட்டியாரே யும்மை 

வருத்தப்படுத்தவில்லை செட்டியாரே 
பூக்கொடுவணங்குகிறேன் செட்டியாரே யுமது 

பொற்பதத்தைப் பிடிக்கின்றேன் செட்டியாரே 
பாக்கியமிகவுமுள்ள செட்டியாரே யெற்குப் 

பாக்கியமிகவுந்தாருஞ் செட்டியாரே 
மாக்களெல்லாம்புகழுஞ் செட்டியாரே தில்லை 

வள்ளலருள்பழனிச் செட்டியாரே, 


( யஎ ) 


( யசு ) 


( உய , 


உக ) 


செட்டியார் மாலை . 
மடத்திலுறு நும்பணத்தைச் செட்டியாரே சிறிது 

வட்டிக்கு நான் வாங்கினன்சாண் செட்டியாரே 
திடத்த வரம்புரிவான் செட்டியாரே யதைச் 

சிக்காமற்கொடுக்கவேணுஞ் செட்டியாரே 
விடத்தையருந்தலா மோ செட்டியாரே வயிறு 

மித்தான் பசித்த போதுஞ் செட்டியாரே 
குடததெனபைப்பெண்ணாக்குஞ் செட்டியாரே தனங் 

கொடுநடனீயும்பழனிச் செட்டியாரே . 
எண்ணின் மேலேட்டின் மேற் செட்டியாரே பே 

ரெழுது முந்தநாமத்துடன் செட்டியாரே 
நண்ணுமென்றன் குருநாமஞ் செட்டியாரே யன்பால் 

நானு மெழுதிவைத்தேன் செட்டியாரே 
புண்ணியமிலாக்கொடியோர் செட்டியாரே நிந்தை 

புகன்றதைக்கிறுக்கினாரோ செட்டியாரே 
கண்ணிலவரைப்பழிக்கச் செட்டியாரே சோடி 

கனகந்தாரும்பழனிச் செட்டியாரே . 
செட்டுச்செய் யாததாற் செட்டியாரே யிருந்த 

திரவியமறத்தாற்போச்சு செட்டியாரே 
முட்டுப்பட்டு தும்பால்வந்தேன் செட்டியாரே யிந்த 

முட்டினை நீக்குங்காணுஞ் செடியாரே 
செட்டுழாமுமற்செய்யச் செட்டியாரே யெற்குத் 

திருமிகத்தாருமையா செட்டியாரே 
யிட்டுண்டுவாழ்வதற்குச் செட்டியாரே நட 

னீயும் பழனியப்பச் செட்டியாரே 
என்னுதாரந்தெரியாதோ செட்டியாரே யுமக் 

கெல்லாந்தெரியுமேகாண் செட்டியாரே 
பொன்னைவிரைந்துதாருஞ் செட்டியாரே புலி 

யூரிலறஞ்செய்யவேணுஞ் செட்டியாரே 
முன்னகரமொன்று செய்தேன் செட்டியாரே யிப்போது 

மூன்று நான்குசெய்யவேணுஞ் செட்டியாரே 
மன்னுதாரத் துரையே செட்டியாரே தில்லை 

வள்ளலருளும்பழனிச் செட்டியாரே , 
வழிச்சகுனம்பார்ப்பதுவுஞ் செட்டியாரே கெவுளி 

வாசசத்தைக்கேட்பதுவுஞ்செட்டியாரே 
யொழித்தேனொழித்தேனையா செட்டியாரே யும்மை 

யுண்மையாயநம்பினபின் செட்டியாரே 


(உட ) 


( உங ) 


செட்டியார் மாலை . 


விழிச்சிவனார் தந்தருளுஞ்செட்டியாரே முன்னாள் 

விண்ணவர்குடியைக்காத்த செட்டியாரே 
பழிச்ஈதமிழோர்க்கு செட்டியாரே நிதி 

பாலியபேழனியப்பச் செட்டியாரே 
மாராசப்பிரபுவே செட்டியாரே ஞான 

வைராக்கியந்தந்தருளுஞ் செட்டியாரே 
மிரராசாபணிந்திடுஞ் செட்டியாரே யெற்கு 

மிகவும் பொறுமைதாருஞ் செட்டியாரே 
சுகராசா பணிந்திடுஞ் செட்டியாரே சித்த 

சுரதியினை ததாருமையா செட்டியாரே 
ச மேசிடாவண்ணஞ் செட்டியாரே நிதி 

நாருடனீபழனிச் செட்டியரே . 
குடியை நிலைக்கவைத்த செட்டியாரே மூடர் 

.... சிந்தையைத் தவிர்தத செட்டியாரே 
பிடிக்கும் கொங்க குஞ் செட்டியாரே யெற்கு 

மிக நிதியளிக்குஞ்செட்டியாரே 
யடியினை மறக்கமாட்டேன் செட்டியாரே சேக 

p , பிறுமறக்கமாட்டேன் செட்டியாரே 
படிகளெல்லாம்புகழுஞ் செட்டியாரே தில்லைய 

பா பழனியப்பச் செட்டியாரே . 
சற தணக் குழவியின்னஞ் செட்டியாரே நன்றாய்த 

சாரும் புரியச் செட்டியாரே 
துற குணததை நீக்கிவிடுஞ் செட்டியாரே நீதி 

* ரம் போது கூலஞ்செய்யுஞ் செட்டியாரே 
தணவததுவதாஞ செட்டியாரே பாத் 

தன்மல ஞானச் செட்டியாரே 
* 2 கண்சிகாமணியாஞ் செட்டியாரே தில்லை 

--ராசனீபழனி செட்டியாரே . 
பொனன ரந்தேனென் றிகழீர் செட்டியாரே சழனிப் 

பண்ணியர்க்குத்தொண்டனான் செட்டியாரே 
யனன மேறத்தினுக்காச் செட்டியாரே டஃ 

அலலா சுகமுமுண்டோ செட்டியாரே 
முன் வளதையறஞ்செய்தேன் செட்டியாரே யதனால் 

முடரெனை நீந்திக்கின்றார் செட்டியாரே 
யினஎல் சீக்கிப்பொன்னருளுஞ் செட்டியாரே தில்லை 

யிறைவனருளும்பழனிச் செட்டியாரே . 


7 } | 


( உஎ ) 


கஉ 


செட்டியார் மாலை . 


( உக ) 


பட்டினத்தார் முதலினோர் செட்டியாரே பணம் 

பமுதென விடுத்தாரல்லோ செட்டியாரே 
சிட்டர் நெறியதுதான் செட்டியாரே யறஞ் 

செய்ய நிதி வேண்டினேன்காண் செட்டியாரே 
கட்டமெலாநீச்குங்காணுஞ் செட்டியாரே யெற்குக் 

கருணைமிகச்செய்யுங்காணுஞ் செட்டியாரே 
யட்ட திசையும் புகழுஞ் செட்டியாரே தனம் 

மருளுநடனீபழனிச் செட்டியாரே . 
ஓடும்பொன் னுஞ்சரியாஞ் செட்டியாரே கழனி 

யொப்பில்லாமாதவர்க்குச் செட்டியாரே 
கேடுறுமதியினேனுஞ் செட்டியாரே யவர்சொற் 

கேளாமற்றட்டழிந்தேன் செட்டியாரே 
வாடுவது நியாயமாமோ செட்டியாரே யெனது 

வாட்டமறமாழைதாருஞ் செட்டியாரே 
பாடுவது கேட்கிலையோ செட்டியாரே சிதம் 

பரனீபழனியப்பச் செட்டியாரே . 
ஞானங்சேட்கும்வாயினாற் செட்டியாரே யும்மை 

நான நிதிசேட்டேனென்றே செட்டியாரே 
ஈனமுரைத் தாலென்செய்வேன் செட்டியாரே யந்த 

இருங்கழனிமாதவத்தோா செட்டியாரே 
தானத்துக்காவென்று சொல்லிச் செட்டியாரே யவரைச் 

சரணமிகச்செய்கிறேனான் செட்டியாரே 
வானத்தவர்பணியுஞ் செட்டியாரே நிதி 

வழங்குநடனீபழனி செட்டியாரே 
தேவசேனாதிபதிச் செட்டியாரே யெழில் 

தெய்வயானையைப்புணர்ந்த செட்டியாரே 
பாவமெல்லாமகற்றுஞ் செட்டியாரே யெற்குப் 

பணமிகத்தாருமையா செட்டியாரே 
ஆவலெனக்குண்டுகாண் செட்டியாரே மிக 

அறஞ்செய்யவேண்டுமென்றே செட்டியாரே 
காவலராகின்ற செட்டியாரே தில்லைக் 

கானனருள்பழனிச் செட்டியாரே 
தாயுந் தகப்பனுநீர் செட்டியாரே சொந்தத் 

தமையனு நீர்தாங்காணுஞ் செட்டியாரே 
சேயுமற்றுள்ளோருஞ் செட்டியாரே சகல 

செல்வமுநீர்காணுஞ் செட்டியாரே 


{ x2. } 


செட்டியார் மாலை . 


கங 


இறே 


ரை 


ஆயுமிடந்தனிலே செட்டியாரே யுமை 

அன்றியொன்று மில்லைகாணுஞ் செட்டியாரே 
நாயேறகுநன்னிதி செட்டாரே விரைந்து 

நல்குநடனீபழனிச் செட்டியாரே . 
ஆறெழுத்தந்தாதிகேளுஞ் செட்டியாரே கந்த 
ரந்தாதிகேளுங்காணுஞ் செட்டியாரே 

றனனுபூதி செட்டியாரே கருணை 
கூர்ந்து சேளுமலங்காரஞ்செட்டியாரே 
வேறொன்று சொல்லேன்காணுஞ்செட்டியாரே யுமது 

மேற்கவிதையன்றிநானுஞ்செட்டியாரே 
நீறணிநரசகத்தனருள் செட்டியாரே தனம் 

கராம்பத்தாரும்பழனிச் செட்டியாரே . 
சீரன றமிழ்சேளூங்காணுஞ் செட்டியாரே நன்றாய்க் 

டவந்து கேளுங்காணுஞ் செட்டியாரே 
வீரமி 

வுடைய செட்டியாரே 

வெட்டிச் செயங்கொண்ட செட்டியாரே 
தாரமிரண்டுடைய செட்டியாரே பந்து 

சனங்கணக்கில்லாத செட்டியாரே 
வாரு நிதாருங்காணுஞ்செட்டியாரே தில்லை 

மன்றன ருள்பழனிச் செட்டியாரே . 
பண்ணோடே தேவாரஞ் செட்டியாரே யுந்தைமேற் 

பாடுகிறேன் கேளுங்காணுஞ் செட்டியாரே 
அண்ணலெழுதுவாசகஞ் செட்டியாரே நன்றாய 

அறைகினறேன்கேளுங்காணுஞ்செட்டியாரே 
பணண ரசியான தாய்மேற் செட்டியாரே கூடற் 

பிள்ளைத்தமிழ்சொல்லுகிறேன் செட்டியாரே 
- ணியராகின்ற செட்டியாரே தெருளும் 

பொருளுந்தாரும்பழனிச் செட்டியாரே . 
போரூர்ச்சந்நிதிமுறை செட்டியாரே நன்றாய்ப் 

புகிறேன கேளுங்காணுஞ் செட்டியாரே 
வாருமிங்கேவாருமிங்கே செட்டியாரே கிட்ட 

வந்தாற்றான சொல்லுவேன்காண் செட்டியாரே 
தாருமெனக்குத்தனஞ் செட்டியாரே யும்மைச் 

சாமியென்று கும்பிடுவேன் செட்டியாரே 
காரூறுங்கண்டனருள் செட்டியாரே யெனைக் 
கடைக்கண்பாரும்பழனிச் செட்டியாரே 

2 


( ஙக ) 


கஎ 
) 


( 5 ) 


செட்டியார் மாலை . 
செந்தூருப்பிள்ளைத்தமிழ் செட்டியாரே நும்பேரிற் 

செப்புகிறேன் கேளுக்கானுஞ் செட்டியாரே 
வந்து கேளும் வந்துகேளுஞ் செட்டியாரே கிட்ட 

வந்தாற்றான் சொல்லுவேன்காண் செட்டியாரே 
கொந்தமருமவெட்சிமாலைச் செட்டியாரே தனங் 

கொடுப்பதற்குத்தாமதமேன் செட்டியாரே 
தந்தாலும்விடமாட்டேன் செட்டியாரே யென்பால் 

தங்குாடனீபழனிச் செட்டியாரே 
குன்றக்குடிப்பிள்ளைத்தமிழ் செட்டியாரே நம்பாற் 

கூறுகிறேன் கேளுங்காணுஞ் செட்டியாரே 
நன்றெனக்குத்தாருங்கணுஞ் செட்டியாரே யும்மை 

நம்பிவந்தேனம்பிவந்தேன் செட்டியாரே 
ஒன்றும் பேசாதிருந்தாற் செட்டியாரே நாயே 

னுய்யும்வழியெந்தவழி செட்டியாரே 
மன்றுண்டமாடியருள் செட்டியாரே நிதி 

வழங்கும்பழனியப்பச் செட்டியாரே 
திருப்புசழ்படிக்கிறேன் செட்டியாரே நல்ல 

திருவகுப்புச்சொல்லுகிறேன் செட்டியாரே 
விருப்பமாய்சுகேளுமையா செட்டியாரே நான் 

மெத்தக்கவி சொல்லுகிறேன் செட்டியாரே 
கருப்புமுவக்குங்காணுஞ் செட்டியாரே யிந்தக் 

கவிளைச்சேளூங்காணுஞ் செட்டியாரே 
தருப்பொருவநல்குகொடைச் செட்டியாரே நிதி 

தாருநடனீபழனிச் செஞ்டியாரே . 
வண்ணம்படிக்கிறேனான் செட்டியாரே யெற்கு 

மாழைமிர்ததந்தருளும் செட்டியாரே 
விண்ணவாதஞ்சிறை மீட்குஞ் செட்டியாரே யுமது 

வீரமதை நானறிவேன செட்டியாரே 
கண்ணொருதுவாதசத்துச் செட்டியாரே யொன்றின் 

கடையாலெனைப்பார்க்கொணாதோ செட்டியாரே 
மண்ணவ ரெலாம்புகழுஞ் செட்டியாரே தில்லை 

வள்ளலருளும் பழனிச் சேட்டியாரே 
எழைச்செட்டியைப்பாடினுஞ் செட்டியாரே சிறிதும் 

இல்லையெனச் சொல்லுவாரோ செட்டியாரே 
மாழைச்செட்டியான வும்மைச் செட்டியாரே பாடி 

வாங்காமனான் போகலாமோ செட்டியாரே 


( சசி 


செட்டியார் மாலை . 


( 2 ) 


( சக ) 


கோழைமன மோ வுமக்குச் செட்டியாரே நிதி 

கொடுக்கக்கருணைகூருஞ் செட்டியாரே 
வாழைக்கனிகள் மொய் பஞ் செட்டியாரே தில்லை 

மன்றனருளும் பழனிச் செட்டியாரே 
கந்தமலர்ப்பாதச் செட்டியாரே பெருமைக் 

சமுனித்தவருக்கிட்டச் செட்டியாரே 
தந்தீரானானிதியஞ் செட்டியாரே பெரிய 

சபையிலும்மை மெச்சுவேன்காண் செட்டியாரே 
சொந்தமாச்சே நீர்தாமுஞ் செட்டியாரே யெனைத் 

தூரமென வெண்ணாதீர் செட்டியாரே 
நத்தாதவாழ்வுடைய செட்டியாரே தில்லை 

நடேசனருள்பழனிச் செட்டியாரே 
கும்பமாதந்தனிலே செட்டியாரே சலாபங் 

குளிக்கும்படிக்கருளுஞ் செட்டியாரே 
செமபொன தில்மிகத்தாருஞ் செட்டியாரே மிகச் 

செட்டுப்பலிக்கச்செய்யுஞ் செட்டியாரே 
நம்பினேனும்மை நான் செட்டியாரே யிது 

நல்லசமயமையா செட்டியாரே 
அம்பலவனீந்தருளுஞ் செட்டியாரே யெம் 

தாண்டவராகும்பழனிச் செட்டியாரே 
முத்துச்சலாபத்திலே செட்டியாரே யெற்கு 

முதற் பங்குவைத்துத்தாருஞ் செட்டியாரே 
செத்து நான் போகலாமோ செட்டியாரே யுலகஞ் 

சிரிக்கவெனைவிடலாமோ செட்டியாரே 
மெத்தநாள் வருந்தினேனே செட்டியாரே யினி 

விரைந்தெனைக்காக்கவேணுஞ் செட்டியாரே 
சித்து மிகவுடைய செட்டியாரே தில்லைச் 

செல்வனருளும்பழனிச் செட்டியாரே 
மன்ஜர்ச்சலாபத்திலே செட்டியாரே யென்றன் 

மைந்தருக்கும் பங்குதாருஞ் செட்டியாரே 
அன்னோருமும்மடிமை செட்டியாரே சொந்தம் 

ஆதலினாற் பங்கு கேட்டேன் செட்டியாரே 
பன்னுகுறையொன்றுமில்லை செட்டியாரே யறம் 

பண்ணநிதிதாருமையா செட்டியாரே 
பொன்னம்பலவனருள் செட்டியாரே மிகப் 

புண்ணியராகும்பழனிச் செட்டியாரே 


(சசு ) 


( 
சசு 
) 


கசு 


செட்டியார் மாலை . 


( சஅ ) 


வள்ளிநச்சுமழகப்பச் செட்டியாரே வீர 

வாகுமெச்சும் வீரப்பச் செட்டியாரே 
புள்ளிமயிலூர்ந்துவருஞ் செட்டியாரே யுண்மை 

புகலுகின்ற மெய்யப்பச் செட்டியாரே 
அள்ளியள்ளியறஞ்செய்ய செட்டியாரே யெனக் 

கம்பொன் மிகத்தாருமையா செட்டியாரே 
உள்ளக்கவலை மாற்றுஞ்செட்டியாரே புலி 

யூரனருளும்பழனிச் செட்டியாரே 
எங்சூ நிறைசிதம்பரச் செட்டியாரே யழுக் 

சில்லாத வெள்ளையப்பச் செட்டியாரே 
சிங்கவீரவாகுமெச்சுஞ் செட்டியாரே யேற்குச் 

செம்பொன் மிகத்தாருமையா செட்டியாரே 
இங்கெனக்குத்தாராவிட்டாற் செட்டியாரே சலாபத 

தெளிதிலாதாயந்தாருஞ் செட்டியாரே 
பங்கப்படுத்தாதீர் நீர் செட்டியாரே தில்லைப் 

பரமனருளும்பழனிச் செட்டியாரே 
முத்தமிட வாருங்காணுஞ் செட்டியாரே யென்றன் 

முத்தமிழைக் கேளுங்காணுஞ் செட்டியாரே 
பித்தரோ நீர்தாமுஞ் செட்டியாரே யுமது 

பிதாவுக்கந்தப்பேராச்சே செட்டியாரே 
பத்தர் தமக்கெளிய செட்டியாரே யென்றன் 

பாட்டுக்கு நிதியருளுஞ் செட்டியாரே 
சித்த மிரங்குன மயா செட்டியாரே யெங்கள் 

திருப்பழனிப்பண்டாரச் செட்டியாரே 
சேட்டனுக்குப்பெண்ணில்லையே செட்டியாரே யுமக்குத் 

தேவியிரண்டென்னத்துக்கு செட்டியாரே 
சேட்டதினாற்சோபமாமோ செட்டியாரே நீர்தாம் 

கிருபாநிதியென்றுகேட்டேன் செட்டியாரே 
ஓட்டாண்டிமைந்தரோநீர் செட்டியாரே கேட்டால் 

உண்மையைச் சொல்லுங்காணுஞ்செட்டியாரே 
நாட்டார் நகையாவண்ணஞ்செட்டியாரே யேற்கு 

நன்னித்தாரும் பழனிச் செட்டியாரே 
ஆண்டியென்றுமக்கும் பேரோ செட்டியாரே யுமை 

யறிந்திருக்கிறேன் முனமே செட்டியாரே 
பாண்டியன் பிரம்படிதான செட்டியாரே யுந்தை 

பட்டகதை கேட்டுள்ளேன் செட்டியாரே 


செட்டியார் மாலை . 


( 


மாண்டமச்சந்தாவுமாமே செட்டியாரே யுமது 

வாசலிலே வந் க்காற் செட்டியாரே 
ஈணடுஞ்சித்திமிகவுமுண்டோ செட்டியாரே நிதி 

ஈயும் பழனியப்பச் செட்டியாரே 
தேவினீர் தலைமையென்றாற் செட்டியாரே தனச் 

செல்வர்களிலெத்தன்மையீர் செட்டியாரே 
மேவவென்றும் வையுமையா செட்டியாரே யும்மை 

மெய்யாகமேவினேனான் செட்டியாரே 
பாவியர்க்களித்தென்னகாண் செட்டியாரே யுமது 

பத்தர்தமக்களியுமையா செட்டியாரே 
நாவலர்புகழுகின்ற செட்டியாரே தில்லை 

நடேசனருளும்பழனிச் செட்டியாரே 
சறபூரமேமுதலாச் செட்டியாரே பல 

காயரிசியாதியாகச் செட்டியாரே 
நற்புருடமேருவுக்சச் செட்டியாரே கழனி 

ஞான குருதேசிகர்க்குச் செட்டியாரே 
சற்புருடர்க்கன்னமிடச் செட்டியாரே குரவர் 

தானடைந்த பூரத்தினிற் செட்டியாரே 
அற்புதமாயளித்திடச் செட்டியாரே நிதி மிக் 

கருளுநடனீபழனிச் செட்டியாரே 
உம்மினுமதிகநேசஞ் செட்டியாரே யெனக் 

குற்றவருணைக்குரவர் செட்டியாரே 
அம்மையினுநல்லருளார் செட்டியாரே யும 

தப்பர்பான் மிகுந்தநேசர் செட்டியாரே 
வெம்மினார்மயக்கமுதற் செட்டியாரே முற்றும் 

வெறுத்த துறவுச்சாமி செட்டியாரே 
எம்மிறைபூசைக்குதவச் செட்டியாரே நிதி 

ஈயுநடனீபழனிச் செட்டியாரே 
வாக்குமௌனமோதான் செட்டியாரே நன்றாய் 

வாய்திறந்து பேசுமையா செட்டியாரே 
பாக்கியமிகவிருந்துஞ் செட்டியாரே யுந்தை 

பலியேற்க நியாயமென்ன செட்டியாரே 
தீக்குணக்கொடியோருக்குச் செட்டியாரே சற்றுஞ் 

சித்தமிரக்க மில்லாச் செட்டியாரே 
ஆக்குகை முதலுமீந்தேன் செட்டியாரே நிதி 

அருளுநடனீபழனிச் செட்டியாரே 


( ருகூ 


(ருச ) 


செட்டியார் மாலை . 


முன்பாட்டுக்காசையுற்றீர் செட்டியாரே அது 

முறையென்பாா மாதவத்தோர் செட்டியாரே 
என்பாட்டுக்காசையுற்றீர் செட்டியாரே யிதில் 

ஏற்றமுமக்கென்னகாணுஞ் செட்டியாரே 
புன்பாட்டைக் கேட்டீரென்றே செட்டியாரே யிந்தப் 

பொய்யுலகமேசாதோ செட்டியாரே 
நன்பாட்டாயொப்புக்கொண்ட செட்டியாரே நிதி 

நல்கு நடனீபழனிச் செட்டியாரே 
கலித்துறை சொல்லுகிறேன் செட்டியாரே யெற்குக் 

கனகமிகவுந்தாருஞ் செட்டியாரே 
சலித்திடாமற்கேளுமையா செட்டியாரே நானுஞ் 

சலியாமற்பாடுகிறேன் செட்டியாரே 
புலித்தோலுடையனருள் செட்டியாரே முன் 

புலிப்பாணிபூசித்த செட்டியாரே 
ஒலித்த திருப்பாதச் செட்டிராரே வாக்கின் 

ஒலியெழப்பேசும்பழனிச் செட்டியாரே 
சந்தவிருத்தஞ்சொல்லுகிறேன் செட்டியாரே நீருஞ் 

சந்தோசமாக்சேளுமையா செட்டியாரே 
எந்த விதத்தினாலுஞ் செட்டியாரே யென 

தெண்ண நிறைவேற்றுமையா செட்டியாரே 
சொந்தமல்லவோ வுமக்குச் செட்டியாரே யெனைத் 

தூரமென வெண்ணாதீர் செட்டியாரே 
கந்தர்ப்பற்காய்ந்தோனருள் செட்டியாரே யெனக்குக் 

கனகமருளும்பழனிச் செட்டியாரே 
வெண்பாவுரைக்கட்டுமா செட்டியாரே கவி 

விருத்தமுரைக்கட்டுமா செட்டியாரே 
பண்பாயுரைக்கிறேனான் செட்டியாரே யேற்கு 

பணமிகத்தாருமையா செட்டியாரே 
கண்பாருமென்னை நீர்தாஞ் செட்டியாரே யென்றன் 

கவலைதனை மாற்றிவிடுஞ் செட்டியாரே 
பெண்பாலுடையனருள் செட்டியாரே சிறு 

பிள்ளையல்லோநீர்பழனிச் செட்டியாரே 
கொச்சகஞ்சொல்லுகிறேன் செட்டியாரே நல்ல 

குறுவிருத்தஞ்சொல்லுகிறேன் செட்டியாரே 
அச்சமுண்டோ வுமக்குச் செட்டியாரே நன்றா 

யன்பாகப்பேசுமையா செட்டியாரே 


செட்டியார் மாலை . 


( சுய ) 


நச்சிவந்தேனும்மை நான் செட்டியாரே மிக்க 

நன்னிதியெனக்குத்தாருஞ் செட்டியாரே 
பிச்சன் மகவோ நீர் செ . டியாரே சிறு 

பிள்ளைப்பழனியப்பச் செட்டியாரே . 
ஆசிரியஞ்சொல்லுகிறேன் செட்டியாரே யும 

தாசிருதமெற்குவேண்டுஞ் செட்டியாரே 
பேசுங்காணும் வாய்திறந்து செட்டியாரே நிரம்பப் 

பெரியவர்தாங்சேட்டுள்ளேன் செட்டியாரே 
கூசாமற்பேசுங்காணுஞ் செட்டியாரே நீர்தாம் 

கும்பமுனிகுருவாமே செட்டியாரே 
சாசெனக்குத்தாருங்காணுஞ் செட்டியாரே தில்லைக் 

கடவுளருள்பழனிச் செட்டியாரே . 
நாணமுண்டோபேசுதற்குச் செட்டியாரே நீர்தாம் 

ஞானிமெச்சுஞானியாச்சே செட்டியாரே 
தோணுமேவு மக்கெல்லாஞ் செட்டியாரே யென்றன் 

துன்பமட்டுந்தொணாதென்ன செட்டியாரே 
வேனமோவுமக்குப்பழி செட்டியா ேயில்லா 

விட்டானித்தாருங்காணுஞ் செட்டியாரே 
வாணுதல்பங்கனருள் செட்டியாரே பழனி 

மலைமேற்குடியிருக்குஞ் செட்டியாரே . 
பாவமோயெனக்களித்தாற் செட்டியாரே யிதிற் 

பலனொன்றுமில்லையோகாண் செட்டியாரே 
சேவலைக்கையிற்பிடித்த செட்டியாரே மிகச் 

சீர்த்தியுண்டுதாரும்பணம் செட்டியாரே 
நாவலர்க்களித்தீரென்றே செட்டியாரே முன்னோர் 

நவின்றதமிழும்பொய்யோ செட்டியாரே 
ஆவல் தீரத்தாருங்காணுஞ்செட்டியாரே தில்லை 

அம்பலவனீபழனிச் செட்டியாரே . 
ஆலந்தனைக்குடித்தே செட்ட்டியாரே யுந்தை 

அமரரைக்காத்தாரல்லோ செட்டியாரே 
பாவராகியருேஞ் செட்டியாரே சருணை 

படைத்தாலல்லோபெருமை செட்டியாரே 
சீலமிகவுடைய செட்டியாரே யும்மைச் 

சேவிக்கிறேன்பணந்தாருஞ் செட்டியாரே 
வேலைக்கையிற்பிடித்த செட்டியாரே தில்லை 

வேந்தனருளும்பழனிச் செட்டியாரே 


( சுஉ ) 


(சுங ) 


( காச 

) 


உ O 


செட்டியார் மாலை . 


. 


4 


{ சுசு ) 


பிரபுவவன் பிள்ளையாச்சே செட்டியாரே யுமது 

பெருமையெல்லாக் கேட்டுள்ளேன் செட்டியாரே 
கரவுரையான் சொல்லேன்காணுஞ்செட்டியாரே நம்பாற் 

கனகத்துக்காசைபட்டேன் செட்டியாரே 
பரவைமனைக்குத்தூது செட்டியாரே யுந்தை 

பாடலுக்காச்சென்றாரல்லோ செட்டியாரே 
அரவணையரிமருகச் செட்டியாரே திரு 

அருளும்பழனியப் பச்செட்டியாரே . 
மாதாபிதாவுநீர்தாஞ் செட்டியாரே யெற்கு 

மற்றவுறவு நீர்தாஞ் செட்டியாரே 
ஆதரவு வேறில்லைகாண் செட்டியாரே யும்மை 

அண்டிப்பிழைக்கவந்தேன் செட்டியாரே 
பாதமலர்தாருமையா செட்டியாரே யெற்குப் 

பாக்கியமிகவுந்தாருஞ் செட்டியாரே 
சீதரன்வணங்கும்பதச் செட்டியாரே தில்லைச் 

செல்வனருள்பழனிச்செட்டியாரே . 
கொற்றவர்கள்தை குவிக்குஞ் செட்டியாரே பெரிய 

கும்பமுனிதெண்டனிடுஞ் செட்டியாரே 
நற்றவர்கள் போற்றி செய்யுஞ் செட்டியாரே செல்வ 

நாரணன் மருகரான செட்டியாரே 
மற்றவர்கட்கெட்டாத செட்டியாரே தன 

வணிகர்க்கெல்லாந்தலைமைச் செட்டியாரே 
சற்றுமிரங்காததென்ன செட்டியாரே நிதி 

தாருநடனீபழனிச் செட்டியாரே . 
கொண்டுவீலைசெய்யவாருஞ் செட்டியாரே நன்றாக் 

கூடிவிளையாடவாருஞ் செட்டியாரே 
கண்டுமுவக்குமொழிச் செட்டியாரே தில்லைக் 

காட்டுப்பித்தன்றந்தருளுஞ் செட்டியாரே 
வண்டுறை கடப்பமாலைச் செட்டியாரே முழு 

வள்ளலெனப்பேர்படைத்த செட்டியாரே 
உண்டுமக்குவெகுகீர்த்தி செட்டியாரே தனம் 

உதவும்பழனியப்பச் செட்டியாரே . 
கும்பமுனிபணியுஞ் செட்டியாரே யெற்குக் 

கோடி நிதிதாருமையா செட்டியாரே 
வம்பினிமேற்செய்யவேண்டாஞ் செட்டியாரே யிக்கே 

வாருமென்றால் வாருங்கானுஞ்செட்டியாரே 


( சுஎ ) 


செட்டியார் மாலை . 


( எ 0 ) 


நம்பிச்சை சொல்கிறேன் செட்டியாரே யெனை 

நம்பித்திதாருங்க னுஞ் செட்டியாரே 
சம்பு நடராசனருள செட்டியாரே யொரு 

சண்முகமணியாம்பழனிச் செட்டியாரே . 
திருப்புகழ்பேட் குஞ்செவிச் செட்டியாரே ஞானத் 

தில்லைவனக்கூத்தனருள் செட்டியாரே 
விருப்புமாகென்பாலில்லையோ செட்டியாரே பொரு 

விண்ணப்பங்கேளுமையா செட்டியாரே 
கருப்புவக்குங்கவிருவேன் செட்டியாரே யெற்குக் 

கனமிகத்தாருமையா செட்டியாரே 
குருப்பெருமானு நீரே செட்டியாரே யுமைக் 

குமபிடுகிறேனபழனிச் செட்டியாரே . 
செந்தூர்க்கடற்கரைச் செட்டியாரே இந்தச் 

சீமையெல்லாந்தெரிந்த செட்டியாரே 
வந்துகேளுமொரு சேதி செட்டியாரே பிக்கே 

வாருமென்றாலவரப்படாதோ செட்டியாரே 
எந்தூரிலுமிருக்குஞ் செட்டியாரே திவ்விய 

ஈராறுகணபடைத்த செட்டியாரே 
நந்தூர்சண் முகந்தச் செட்டியாரே நிதி 

நல்குநடனீபழனிச் செட்டியாரே . 
சத்துச்சித்தானந்தச் செட்டியாரே தில்லைச் 

சங்கரனருள்குமரச் செட்டியாரே 
எத்தனை தான் சொன்னாலுஞ்செட்டியாரே யென்பால் 

இரச்சமுமக்கில்லையோ செட்டியாரே 
மித்துருவெனக்கு சீர்தாஞ் செட்டியாரே யிங்கு 

வேறுதஞ்சமில்லையையா செட்டியாரே 
பத்தரெலாம் புகழுஞ்செட்டியாரே மிகப் 

பாக்கியந்தாரும் பழனிச செட்டியாரே . 
பலவுயிர்க்குந் துணையான செட்டியாரே தில்லைப் 

பதிஞானிச்செட்டியார் செட்டியாரே 
கலகலெனவொலிபாதச் செட்டியாரே தொந்திக் 

கணபதி துணைவரான செட்டியாரே 
நலமெனச்கருளுமையா செட்டியாரே நானு 

நம்பிவந்ததும் மைத்தான் செட்டியாரே 
மலமகற்றுஞ்சுப்பிரமணியச் செட்டியாரே நிதி 

வழங்கும்பழனியப்பச் செட்டியாரே 


( எக) 


( எ 2 ) 


22 . 


செட்டியார் மாலை . 


பன்னிருசெங்கையுடைய செட்டியாரே நம்பும் 

பத்தர்தமக்கெளிய செட்டியாரே 
என்னிருகண்மணியான செட்டியாரே யையா 

ஏழைமிகநாயடியேன் செட்டியாரே 
அன்னியமோ நீர்சொந்தச் செட்டியாரே யும் 

தடைக்கலமாய் நம்பிவந்தேன் செட்டியாரே 
பொன்னெனக்குத்தாருமையா செட்டியாரே பொற் 

பொதுவோனருள் பழனியப்பச் செட்டியாரே 
குறத்தியைமணம்புணர்ந்த செட்டியாரே தில்லைக் 

கூத்தாடிப்பித்தனருள் செட்டியாரே 
அறத்தினுக்குப்பொன் தாருஞ் செட்டியாரே மிக 

அருளாழியாமுருகச் செட்டியரே 
மறத்தினோர்க்கெட்டாத செட்டியாரே தலைமை 

வள்ளலாம்புசழ்மிகுந்த செட்டியாரே 
பிறத்தியானல்லகாண் செட்டியாரே சொந்தப் 

பிள்ளைதானான பழனிச் செட்டியாரே 
கும்பிடுவேன் கும்பிடுவேன் செட்டியாரே யெற்குக் 

கோடி நிதிதாருமையா செட்டியாரே 
அம்பலவன்றந்தருளுஞ் செட்டியாரே வானத் 

தமரர்தொழு மாறுமுகச் செட்டியாரே 
நம்பிவந்தேனும்மைநான் செட்டியாரே தமிழ் 

நக்கீரன் சிறைதவிர்த்த செட்டியாரே 
அன்பிறபட்டுக்கொண்டீரென்பாற் செட்டியாரே நானும் 

அடுத்து விடமாட்டேன் பழனிச் செட்டியாரே 
நிதியின் பொருட்டதாகச் செட்டியாரே யிங்கு 

நெடுநாளிருக்கலாமோ செட்டியாரே 
கதியின பொருட்டதாகச் செட்டியாரே நானுங் 

சழனிநகர்சகேசவேண்டுஞ் செட்டியாரே 
விதியும்வணங்குபாதச் செட்டியாரே நிதி 

மிகத்தந்தனுப்புமையா செட்டியாரே 
சதிபுத்திரரான செட்டியாரே முக்கண் 

நடேசனருள் பழனிச் செட்டியாரே . 
கோடுவெட்டியெனுமூரிற் செட்டியாரே யுந்தைக்குக் 

கண்ணப்பர்போற்பூசைசெய்வோர் செட்டியாரே 
நீடுதிருவாரூரிற் செட்டியாரே விழுப்பு 

நீக்குங்குலத்தவர்கள் செட்டியாரே 


( எசு ) 


( எஎ ) 


( எ அ ) 


செட்டியார் மாலை . 
நாமேவர் பூசைக்கிச் செட்டியாரே நிதி 

நன்றாய் நானளிக்கவேண்டுஞ் செட்டியாரே 
பாடுமெனக்குநிதி செட , யாரே மிகப் 

பாலியும்பழனியப்பச் செட்டியாரே . 
வாணிபச்தலைவரான செட்டியாரே தில்லை 

மன்றன் மதலையான செட்டியாரே 
தோணிகுளிக்கும் போது செட்டியாரே சலாபத் 

துறையினிலெப்போதுஞ் செட்டியாரே 
ஆணிமுத்தாயிருக்கச் செட்டியாரே யதில் 

ஆதாயமேன் மேலுஞ் செட்டியாரே 
கானும்படிக்கருளுஞ் செட்டியாரே யும்மைக் 

கைகுவிக்கிறேன்பழனிச் செட்டியாரே . 
ஐபமான நம்பிக்கையைச் செட்டியாரே நானும் 

அன்றேலிடுத்தேன்காணுஞ் செட்டியாரே 
பொய்யுநான சொல்வதுண்டோ செட்டியாரே பரி 

பூரணமா நீருரையுஞ் செட்டியாரே 
பொய்யாகநம்பினேன்காண் செட்டியாரே யெற்கு 

விரைந்து நிதிதாருமையா செட்டியாரே 
சையாறிரண்டுடைய செட்டியாரே தில்லைக் 

கானனருள்பழனிச் செட்டியாரே . 
சத்தியவானீரல்லவோ செட்டியாரே யென்னைத் 

தவிக்கவிடலாமோதான் செட்டியாரே 
சத்து தமிழத்தனையுஞ்செட்டியாரே பனனிரு 

சாதினுழையலையோ செட்டியாரே 
சித்தமிரங்குமையா செட்டியாரே யெற்குத் 

திருமிகத்தாருமையா செட்டியாரே 
முத்தமிழ்க்கின் பளித்திடுஞ் செட்டியாரே தில்லை 

முனிவனருர்பழனிச் செட்டியாரே . 
அருணகிரிநாதர்புகழ் செட்டியாரே பொல்லா 

அசுரரைவேரறுத்த செட்டியாரே 
கருணைக்கடலான செட்டியாரே யுமைக் 

சையெடுத்துக்கும்பிடுவேன் செட்டியாரே 
திரணமுமக்கு நிதி செட்டியாரே தில்லைச் 

சீமான் மகன் சீமானல்லோ செட்டியாரே 
தருணந்தருணமையா செட்டியாரே நிதி 

தந்திரட்சியும்பழனிச் செட்டியாரே . 


( அய ) 


( அங ) 


( அச ) 


செட்டியார் மாலை . 
தெண்டந்தெண்டமுமக்கு செட்டியாரே தில்லைச் 

சிவஞானிச் செட்டியாரீ செட்டியாரே 
பண்டமராதமைக்காத்த செட்டியாரே யறம் 

பண்ண நிதிதாருமையா செட்டியாரே 
வண்டமின்னார்க்கீயமாட்டேன் செட்டியாரே யவர்க்கு 

வழங்காமனீர்பார்த்துக்கொள்ளுஞ் செட்டியாரே 
கொண்டலைப்பழித்தகொடைச் செட்டியாரே நிதி 

கூசாமற்றாரும்பழனிச் செட்டியாரே . 
வேதமுழுதுமுணர்ந்த செட்டியாரே சுத்த 

வேதாந்தந்தாமான செட்டியாரே 
பாதசங்களில்லாத செட்டியாரே யெனைப் 

பாருங்கடைக்கண்ணாலே செட்டியாரே 
காதலனாகின் றவென் செட்டியரே யெளிதிற 

சனசமித்தாருமையா செட்டியாரே 
மாதவரெலாம்வணங்குஞ் செட்டியாரே தில்லை 

மன றனருள்பழனிச் செட்டியாரே . 
மருகனசர்தன்னிற் செட்டியாரே செட்டி 

மாண்டவனுயிர்க்கிலையோ செட்டியாரே 
ஒருபெண்ணெலும்பதனைச் செட்டியாரே பெண் 

உருவாகச் செயவிலையோ செட்டியாரே 
திருவையெனச்குமிகச் செட்டியாரே யிப்போது 

செய்வதோவுமக்குப்பாரஞ் செட்டியாரே 
வருவதெந்நாள் நீரென்பாற் செட்டியாரே தில்லை 

மன றனருள்பழனிச் செட்டியாரே . 
ஆவிக்குளாவியெலுஞ் செட்டியாரே யும 

தடைக்கலநானகாணுஞ் செட்டியாரே 
பாவியேனானாலுஞ் செட்டியாரே யுமது 

பத்தனெனப்பேர்படைத்தேன் செட்டியாரே 
கூவியழைத்ததெலலாஞ் செட்டியாரே காதிற் 

கொள்ளலையோ சொல்லுங்காணுஞ் செட்டியாரே 
சேவிக்கிறேனி திதாருஞ் செட்டியாரே தில்லைச் 

சிற்பொதுவோனீபழனிச் செட்டியாரே . 
வஞ்சகம்பண்னாதீர் செட்டியாரே யுமது 

மைந்தனென வென்னைப்பாருஞ் செட்டியாரே 
கெஞ்சினேனேமிசவுஞ்செட்டியாரே யின்னங் 

கிருபைசுரக் கலையோ செட்டியாரே 


அடு ) 


செட்டியார் மாலை . 


- 


( அள ) 


( அஅ ) 


( 


கொஞ்சி முத்தமிட வாருஞ் செட்டியாரே நீருங் 

குழந்தைவடிவேல் லோ செட்டியாரே 
அஞ்சலெனத்தனந்தாருஞ செட்டியாரே தில்லை 

அம்பலவனீபழனிச் செட்டியாரே . 
சிரித்தமுகமுடைய செட்டியாரே யெற்குச் 

செம்பொன் மிகத்தாருமையா செட்டியாரே 
நரித்திரளத்த னையுஞ் செட்டியாரே யுந்தை 

நற்பரியாய்ச்செய்தாராமே செட்டியாரே 
விரித்துணிதன்னிலே செட்டியாரே பிட்டைக் 

கனிவாய் வாங்கியுண்டாராமே செட்டியாரே 
எரித்ராராமேபுரத்தைச் செட்டியாரே யிஃ 

தேன்காண்பழனியப்பச் செட்டியாரே . 
குஞ்சரிமணாளரெனுஞ் செட்டியாரே யெழிற் 

குறவள்ளியைப் புணர்ந்த செட்டியாரே 
தஞ்சமென நம்பினேன்காண் செட்டியாரே யிந்தத் 

தருணத்துக்குப் பொன்னுதவுஞ்செட்டியாரே 
ாெஞ்சமேனுந்தயைவையுஞ் செட்டியாரே யறக் 

கொடுமைபண்ண வேண்டாங்காணுஞ் செட்டியாரே 
அஞ்சலென்றாளுங்காணுஞ் செட்டியாரே தில்லை 

அம்பலவனீபழனிச் செட்டியாரே 
பேதனை ச்சிறையில்வைத்த செட்டியாரே யொரு 

வித்துவான் சிறை தவிர்த்த செட்டியாரே 
ஆதியோடந்தமிலாச் செட்டியாரே சச்சி 

தானந்தமேவடிவாஞ் செட்டியாரே 
" தி தவிர்த்தருளூஞ் செட்டியாரே யெற்குப் 

பெருகுநிதிதாருமையா செட்டியாரே 
நீதிமிகவுடைய செட்டியாரே தில்லை 

நிருத்தனருளும்பழனிச் செட்டியாரே 
சாதியின்ன தென்றறியாச் செட்டியாரே கோழி 

தன்னைக்கையிற்பிடித்த செட்டியாரே 
பூதியுந்தன முந்தாருஞ் செட்டியாரே தில்லைப் 

பொற்பொதுக்கூத்தாடியருள் செட்டியாரே 
மாதாபலசாதி செட்டியாரே யுங்கள் 

மார்க்கமெல்லாமிவ்வளவோ செட்டியாரே 
காதலிகுறத்தியல்லோ செட்டியாரே தமையன் 

சரிமுகனல்லோபழனிச் செட்டியாரே . 


( அசு ) 


( சுய ) 


( 


( கச ) 


( கஉ ) 


( கூக 


உசு 

செட்டியார் மாலை . 
மாதுலனிடையனல்லோ செட்டியாரே யுமது 

மைத்துனனிரு பிறப்பன் செட்டியாரே 
தாதைபிச்சைவாங்கியல்லோ செட்டியாரே நீர் 

தாமுமோராண்டியல்லோ செட்டியாரே 
ஈதெனக்குத்தெரியாதோ செட்டியாரே பெரியோர் 

இயம்பக்கேட்டிருக்கிறேன் செட்டியாரே 
ஓதுவேனின்ன நிந்தை செட்டியாரே விரைந் 

துதவு நிதிநீர்பழனிச் செட்டியாரே 
காதுபனிரண்டிருக்கச் செட்டியாரே நானுங் 

கத்துவது கேட்கலையோ செட்டியாரே 
மாதிருவர் மோகந்தானோ செட்டியாரே யன்றி 

மௌனஞான நிட்டைதானோ செட்டியாரே 
தாதைதாய்மோகந்தானோ செட்டியாரே யலதென் 

தமிழுமக்கினிக்கலையோ செட்டியாரே 
ஈதலின்னஞ்செய்யாதென்ன செட்டியாரே நிதி 

ஈயும்பழனியப்பச் செட்டியாரே . 
பெண்டாட்டியுமச்கிரண்டோ செட்டியாரே சீடப் 

பிள்ளைபலவுமுண்டோ செட்டியாரே 
கண்டாருமைச்சிரிப்பார் செட்டியாரே யுமது 

காலிணைக்கீழ்வீழ்வார்காணுஞ் செட்டியாரே 
உண்டோவு மக்கு நிதி செட்டியாரே யிந்த 

ஊராராண்டியென்கிறாரே செட்டியாரே 
தணடங்கரம்பிடித்த செட்டியாரே நிதி 

தாருநடனீபழனிச் செட்டியாரே . 
முனியோயும துபிள்ளை செட்டியாரே யதுதான் 

முந்நீரெலாமுண்டதாமே செட்டியாரே 
கனியோவுமது மொழி செட்டியாரே கழனிக் 

கற்றவருநச்சிகிறார் செட்டியாரே 
தனியா நிதியருளுஞ் செட்டியாரே யும்மைத் 

தஞ்சமென நம்பிவந்தேன் செட்டியாரே 
இனியேனுந்தயை கூருஞ் செட்டியாரே தில்லை 

ஈசனருளும்பழனிச் செட்டியாரே . 
நம்பி வந்தேனம்பிவந்தேன் செட்டியாரே யென்னை 

நட்டாற்றில்விடாதீர்காண் செட்டியாரே 
தும்பிமுகனுக்கிளைய செட்டியாரே பழனித் 

துரைச்சிங்கமே முருகச் செட்டியாரே 


( கூச 


க 


செட்டியார் மாலை . 


உஎ 


காக ) 


கம்பலையைத் திருமையா செட்டியாரே யெனைக் 

கடைக்கண்ணாற்ப ருமையா செட்டியாரே 
அம்பலவனீசண்முகச் செட்டியாரே தனம் 

அருளுந்தியாகப்பச் செடிட்யாரே . 
அடியருக்கெளியரென்றே செட்டியாரே யும 

தடியரெல்லாஞ்சொன னார்களே செட்டியாரே 
படியிலனுபோகமாய்ச் செட்டியாரே யான் 

பார்க்கவருள் செய்வதெந்தாள் செட்டியாரே 
குடியடிமைநானல்லவோ செட்டியாரே யெங்கள் 

குலதெய்வ நீரல்லவோ செட்டியாரே 
தடியார்கரமுடைய செட்டியாரே நிதி 

தாருநடனீபழனிச் செட்டியாரே . 
காலமீதல்லவோ செட்டியாரே யுமது 

கருணையுற்றாற்காலமென்ன செட்டியாரே 
சீலனியானலலோ செட்டியாரே யும்மைச் 

சேர்ந்ததன்றிச்சீலமென்ன செட்டியாரே 
பாலனீரானாக்காற் செட்டியாரே சித்தி 

பண்ணு நீர்பாலனாமோ செட்டியாரே 
ஞாலமெலாம்புகழுஞ் செட்டியாரே நிதி 

நல்குநடனீபழனிச் செட்டியாரே . 
வேறுகதியில்லையே செட்டியாரே யுமை 

விட்டெங்கே நான் போவேன செட்டியாரே 
கூறுதமிழோர்களெல்லாஞ் செட்டியாரே யுமைக் 

குறுகிற்றுன்பமிலையென்றாரே செட்டியாரே 
மாறுபாடோவம்மொழிதான் செட்டியாரே யென்றன் 

வருத்தமொழித்தாலல்லோமெய் செட்டியாரே 
ஆறுமுகமுடைய செட்டியாரே நிதி 

அருளுடேனீபழனிச் செட்டியாரே . 
அன்னம்பலர்க்கிடவுஞ் செட்டியாரே கனகம் 

அந்தணர்கட்கிய்ந்திடவுஞ் செட்டியாரே 
மன்னுந்தவத்தினர்க்குச் செட்டியாரே யன்னம் 

வளமாயளித்திடவுஞ் செட்டியாரே 
இன்னலனைத்து நீக்கிச் செட்டியாரே நானும் 

இலத்திலிருந்துணவுஞ் செட்டியாரே 
பொன்னெனக்குத்தாருமையா செட்டியாரே தில்லைப் 

பொற்பொதுவோனீபழனிச் செட்டியாரே . 


( அ ) 


( 


( 
க.க 
) 


உஅ 


செட்டியார் மாலை . 


( ma ) 


( 1 உ ) 


அருணகிரியார்தமிழ்க்குட் செட்டியாரே யெனக் 

கனுபூதிதனிலிட்டஞ் செட்டியாரே 
தருணத்துக்கீவீரென்றே செட்டியாரே யுமது 

சந்நிதியில் வந்து நின்று செட்டியாரே 
கருணைமிகச்செய்வீரென்றே செட்டியாரே மிகக் 

கத்தினேனேகத்தினேனே செட்டியாரே 
பொருளுந்தெருளுந்தாருஞ் செட்டியாரே தில்லை 

புண்ணியவானீபழனிச் செட்டியாரே . 
தஞ்சம்வேறில்லைகாணுஞ் செட்டியாரே யொரு 

தண்டங்கரம்பிடித்த செட்டியாரே 
வஞ்சகம்பண்ணாதீர் செட்டியாரே தில்லை 

வள்ளலருளுங்குமரச் செட்டியாரே 
கெஞ்சினேனும்மை நான் செட்டியாரே யின்றே 

கிருபை செய்யவேண்டுமையா செட்டியாரே 
நெஞ்சக்கவலைதீரச் செட்டியாரே தன 

நிரம்பத்தாரும்பழனிச் செட்டியாரே . 
அன்றேனடிமை கொண்டீர் செட்டியாரே யிப்போ 

தகலவிடலாமோதான் செட்டியாரே 
நன்றோவிதுவுமக்குச் செட்டியாரே யுங்கள் 

நாணயத்துக்கீதழகோ செட்டியாரே 
மன்றினுக்குப் போகவாருஞ்செட்டியாரே யிலையேல் 

மாழைமிகவுந்தாருஞ் செட்டியாரே 
ஒன்றும் பேசாதிருந்தென் செட்டியாரே நன்றாய் 

உரைப்பீர்பழனியப்பச் செட்டியாரே . 
அற்பரிடஞ்செல்லமாட்டேன் செட்டியாரே பிரபு 

ஆனவும்மைநம்பிவந்தேன் செட்டியாரே 
கற்பகமுமக்கடிமை செட்டியாரே யிந்தக் 

காசினியுமதுகாணுஞ்செட்டியாரே 
பொற்பதிநுந்தாதைதோழன் செட்டியாரே யெற்குப் 

பொன் மிகவளிக்கவேண்டுஞ் செட்டியாரே 
சற்புருடர்மெச்சுகின்ற செட்டியாரே யின்றே 

தயவுசெய்யும்பழனிச் செட்டியாரே . 
வருத்தப்படலாமோநான் செட்டியாரே யுமக்கு 

மாழையோமிகப்பெரிது செட்டியாரே 
ஒருத்தரிடஞ்செல்லமாட்டேன் செட்டியாரே யெனக் 

குற்றதுணை நீர்காணுஞ் செட்டியாரே 


செட்டியார் மாலை . 


உ : 


( ளரு 


கருத்திற்குடியிருங்காண் செட்டியாரே யெற்குக 

கனகமிகத்த , பங்காணுஞ் செட்டியாரே 
நிருத்தனருள்முருகச் செட்டியாரே யன்பர் 

நேசப்பழனியப்பச் செட்டியாரே . 
சித்துருவவதூதர்க்குச் செட்டியாரே யானுஞ் 

சீர்மறையோர்மாறலாகச் செட்டியாரே 
அததநன்றாய்க்கொடுத்துச் செட்டியாரே பிச்சை 

அளிப்பதுமுண்டுகாணுஞ் செட்டியாரே 
புத்தியிலானொருவன் செட்டியாரே யதற்குப் 

பொருளிதோவென்று சொன்னான் செட்டியாரே 
அத்தையான வாங்குவனோ செட்டியாரே நிதி 

அருளுடனீபழனிச் செட்டியாரே . 
மிக்க நிதியென்னிடத்திற் செட்டியாரே யந்தாள் 

மேவியிருந்ததானாற் செட்டியாரே 
அக்கயவன் சொல்லுவானோ செட்டியாரே நிதி 

அவதூதசாமிக்கென்று செட்டியாரே 
தக்கவன்பரல்லவோதான் செட்டியாரே மா 

தவருக்கென் சொத்துரித்துச் செட்டியாரே 
இக்கணமெமக்கு நிதி செட்டியாரே விரைக் 

தீயுநடனீபழனிக் செட்டியாரே . 
மாதவர் தமக்கெல்லாஞ்செட்டியாரே யென்பால் 

மருவுசெம்பொன்சொந்தமாகுஞ் செட்டியாரே 
ஆதலினாலும்மைக்கேட்டேன் செட்டியாரே யெனக் 

கள கை நிதிதாருங்காணுஞ் செட்டியாரே 
பாதகர்க்கீந்தெனனபலன் செட்டியாரே யுமையே 

பாடுமவர்க்கீயுங்காணுஞ் செட்டியாரே 
வேதியர்சிகாமணியாஞ் செட்டியாரே தில்லை 

வேதியனீயும்பழனிச் செட்டியாரே . 
உச்சிக்காலமுடிந்தபின் செட்டியாரே நானும் 

ஒருவேளையமுதுண்டு செட்டியாரே 
இச்சியாமற்றண்ணீர் கூடச் செட்டியாரே மிக 

ஏங்கியேங்கிக்கத்தினாலுஞ் செட்டியாரே 
நச்சுகிறீரில்லையேனோ செட்டியாரே யுமை 

நம்பினதிற்பலனின்றே செட்டியாரே 
அச்சமகற்றுமையா செட்டியாரே நிதி 

அருளுநடனீபழனிச் செட்டியாரே . 


( ள 7 ) 


( o ) 


( ளக ) 


ஈ.0 


செட்டியார் மாலை . 


பத்தியெனுங்கண்ணியினாற் செட்டியாரே யுமைப் 

பையப்பிடித்துக்கொண்டேன் செட்டியாரே 
எத்திவிடலாமென்பதைச் செட்டியாரே நீர்தாம் 

இனிச்சற்றுமெண்ண வேண்டாஞ் செட்டியாரே 
சித்திதும்போலின்றெனினுஞ் செட்டியாரே யன்பாற 

சிக்கிக்கொண்டேன் சிக்கிக்கொண்டேன் செட்டியாரே 
அத்தமிகத்தாருமையா செட்டியாரே தில்லை 
அம்பலவனீபழனிச் செட்டியாரே . 

( ய ) 
மண்ணோர்க்கெலாந்தலைமைச் செட்டியாரே தன 

வணிகர்க்கெல்லாந்தலைமைச் செட்டியாரே 
பெண்ணிருவர்கேள்வராகுஞ் செட்டியாரே யெவர்க்கும் 

பெரிய வீட்டுக்காரராகுஞ் செட்டியாரே 
விண்ணவர்க்கெலாந்தலைமைச் செட்டியாரே யளகை 

வேந்தனுக்குந்தலைமைச் செட்டியாரே 
கண்ணொருதுவாதசத்துச் செட்டியாரே நிதி 

காட்டு நடனீபழனிச் செட்டியாரே . 
மிக்கநடக்குதிரைக்குச் செட்டியாரே யுமது 

வீட்டு முன் கொட்டகைதான் செட்டியாரே 
தக்கமண்டபமதாகச் செட்டியாரே யின்று 

தான் கட்டவேணுமையா செட்டியாரே 
பக்கத்திற்சட்டியென்ன செட்டியாரே யுமைப் 

பார்க்கநேரேகட்ட வேண்டுஞ் செட்டியாரே 
நக்கனருள் தண்டபாணிச் செட்டியாரே நிதி 
நல்கு நடனீபழனிச் செட்டியாரே . 

( ir Na ; 
சாத்திரமெலாமுணர்ந்த செட்டியாரே யாகமஞ் 

சதுர்வேதமுமுணர்ந்த செட்டியாரே 
பாத்திராபாத்திரம் பார்த்துச் செட்டியாரே யிடப் 

பணமிகத்தாருமையா செட்டியாரே 
காத்திரப்பிணியுந்தீருஞ் செட்டியாரே சாமக் 

கடும்பிணியுந்தீருமையா செட்டியாரே 
நேத்திரம்பனிரண்டுடைய செட்டியாரே தில்லை 
நிருத்தனருளும்பழனிச் செட்டியாரே . 

( ளயங ) 
முதற்செயுமுபகாரஞ் செட்டியாரே மாதர் 

மோகத்தைத் தீர்த்துவிடுஞ் செட்டியாரே 
மதச்செய்கைகண்டாரானாற் செட்டியாரே கழனி 

மாதவரெனைத்தள்ளுவார் செட்டியாரே 


கூக 


( ச ) 


செட்டியார் மாலை . 
நிதமுமைப்பாடினாலுஞ் செட்டியாரே சற்றும் 

நீர்தாமிரங்குவீரே செட்டியாரே 
அதைமுன்னந்தீர்த்தபினபு செட்டியாரே தனம் 

அருளுநடனீபழனிச் செட்டியாரே . 
பெரியவிடத்துப்பிள்ளை நீர் செட்டியாரே யின்சொற் 

பேசுகின்ற கிள்ளையாச்சே செட்டியாரே 
தெரியாதோவெனக்குத்தான் செட்டியாரே தில்லைச் 

சீமான் குழந்தையன்றோ செட்டியாரே 
அரிமருகராகின்ற செட்டியாரே யெனக் 

கம்பொன் மிகத்தாருமையா செட்டியாரே 
புரிகின்றவாணிபத்தாற் செட்டியாரே மிகப் 

புண்ணியர்போற்றும்பழனிச் செட்டியாரே , 
அத்திக்கொரு துணையாஞ் செட்டியாரே தில்லை 

அம்பலவாணனருள் செட்டியாரே 
கத்திததொண்டைகட்டினேனே செட்டியாரே யெனைக் 

கடைக்கணாற்பாருமையா செட்டியாரே 
சுத்தர்மனத்துறையுஞ் செட்டியாரே பரி 

சுத்தரான சுப்பிரமணியச் செட்டியாரே 
சித்தியெலாமுடைய செட்டியாரே மிகச் 

சொம்பொனீயும்பழனிச் செட்டியாரே . 
நன்றிமறவேன்காணுஞ் செட்டியாரே நிதி 

நல்கியெனைக்காக்கவேண்டுஞ் செட்டியாரே 
ஒன்றும் பேசாதிருந்தாற் செட்டியாரே நானும் 

உம்மைவிட்டெங்கே போவேன் செட்டியாரே 
குன்றை கெர்த்தகுணச் செட்டியாரே யும்மைக் 

கும்பிட்டுவிழுகிறேனான் செட்டியாரே 
மன்றனருள்குமரச் செட்டியாரே முடி 

மன்னர் புகழும் பழனிச் செட்டியாரே . 
மகராசராயிருப்பீர் செட்டியாரே மனையாள் 

மங்கிலியமிகத்தழைக்குஞ் செட்டியாரே 
சுகசொருபமாயிருப்பீர் செட்டியாரே நான் 

சொன்னாற்போற்கேளுங்காணுஞ் செட்டியாரே 
மிகவுநானேழையையா செட்டியாரே யெனக்கு 

மிக்க நிதிதாருமையா செட்டியாரே 
புகழெங்குமோங்குமையா செட்டியாரே தில்லைப் 

பொதுவோனருள்பழனிச் செட்டியாரே . 


( m w சு ) 


( ளயஎ ) 


( aa ) 


க 2. 


செட்டியார் மாலை . 


{ m2 ) ) 


உம்மடியாருதாரியர் செட்டியாரே யுனக் 

குலோபகுணமேதுகாணுஞ்செட்டியாரே 
செம்மையாய்த்தனமுதவுஞ் செட்டியாரே யுதவி 

செய்தாலல்லோசீர்த்திகாணுஞ் செட்டியாரே 
அம்மை புதல்வரான செட்டியாரே தில்லை 

அம்பலவாணனருள் செட்டியாரே 
மும்முறைவணங்குகிறேன் செட்டியாரே யெனை 

முற்று மிரட்சியும்பழனிச் செட்டியாரே . 
காலைப்பிடிக்கிறேன் செட்டியாரே யுமைக் 

கருத்திலென்றும் வைக்கிறேன் செட்டியாரே 
கோலாகலக்குமரச் செட்டியாரே சிறு 

குழந்தை வடிவேலரான செட்டியாரே 
பாலனென வந்தேன் காணுஞ் செட்டியாரே யென்னைப் 

பரதவிக்கவிடலாமோ செட்டியாரே 
சாலநிதிதாருமையா செட்டியாரே தில்லைச் 

சம்புவருளும்பழனிச் செட்டியாரே . 
நாட்டமீராறுடைய செட்டியாரே தில்லை 

நடேசனருளுகின்ற செட்டியாரே 
வாட்டந்தவிர்ததருளுஞ் செட்டியாரே யெற்கு 

மாழைமிகத்தாருமையா செட்டியாரே 
பாட்டினைக்கேளுங்காணுஞ் செட்டியாரே யினிப் 

பராமுகமாயிருக்கவேண்டாஞ் செட்டியாரே 
கூட்டத்துடனேயிருக்குஞ் செட்டியாரே யென்னைக் 

குறு கும்பழனியப்பச் செட்டியாரே . 
மோசமெனைச்செய்யாதீர் செட்டியாரே நான் 

முற்றுமும்மைாம்பினவன் செட்டியாரே 
வாசமலர்ப்பாதச் செட்டியாரே பொய்மை 

மறந்து முரையாத செட்டியாரே 
காசெனக்குமிகத்தாருஞ் செட்டியாரே யிம்மிக் 

கணக்கெல்லாந்தூரவிடுஞ் செட்டியாரே 
காசமொருக்காலுமில்லாச் செட்டியாரே தில்லை 

நடேசனருளும்பழனிச் செட்டியாரே . 
காசிலுமக்காசையுண்டோ செட்டியாரே பின்னேன் 

கடுஞ்செட்டுப்பண்ணுகிறீர் செட்டியாரே 
தாசனல்லோ நானுமக்குச் செட்டியாரே நீர்தாந் 

தயவிற்கடலல்லவோ செட்டியாரே 


(Tz ) 


( 122 ) 


செட்டியார் மாலை . 


நங 


( 2 x ) 


( ள உச ) 


நேசத்தைவிடப் பெரிதோ செட்டியாரே செம்பொன் 

நிதிதானுமக்குக்சு ச் செட்டியாரே 
ஆசகற்றித்தனந்தாருஞ் செட்டியாரே தில்லை 

அண்ணலருளும் பழனிச் செட்டியாரே . 
கற்றவர்க்செலாந்தலைமைச் செட்டியாரே சகல 

கலையுமறிந்திருக்குஞ் செட்டியாரே 
நற்றவர் சட்ச் கிட்டமாஞ் செட்டியாரே யெற்கு 

நன்னிதிவிகாந்து தாருஞ் செட்டியாரே 
குற்றமியான செய்தாலுஞ் செட்டியாரே பொறுத்துக் 

கொண்டெனைக்காக்சவேண்டுஞ் செட்டியாரே 
பற்றெனக்கு நீரேகாணுஞ் செட்டியாரே சிதம் 

பரனருளும்பழனிச் செட்டியாரே , 
புலவரெனப்பேர்படைத்த செட்டியாரே சகல 

புலவர்களுங்கைகுவிக்குஞ் செட்டியாரே 
நலநிதயெனச்குத்தாருஞ் செட்டியாரே யுமை 

நம்பி வந்து காத்துள்ளேனான் செட்டியாரே 
கலகலென்றொலிக்கும் பாதச் செட்டியாரே யெனது 

கண்ணாம்பன்னிருகண்ணப்பச் செட்டியாரே 
பலபதியுமேயிருக்குஞ் செட்டியாரே தில்லைப் 

பதியனருள்பழனிச் செட்டியாரே . 
வாட்டலாமோவென்னையின்னஞ் செட்டியாரே யும்மை 

வசையுலகஞ்சொல்லாதோ செட்டியாரே 
காட்டுக்குள்ளாடியருள் செட்டியாரே கிருபைக் 

கந்தனெனப்பேர்படைத்த செட்டியாரே 
பாட்டுக்குப்பேராசைப்பட்ட செட்டியாரே நன்றாப் 

பாடுகிறேன் கேளுங்காணுஞ் செட்டியாரே 
நாட்டுக்கெலாநதலைமைச் செட்டியாரே நிதி 

நல்கும்பழனியப்பச் செட்டியாரே , 
பொன்மாரிபெய்த வூரிற் செட்டியாரே நம்பிப் 

பூசுரருமைப்பூசிக்கச் செட்டியாரே 
நன்மையாங்கோயிலொன்று செட்டியாரே யுமக்கு 

நான்கட்டிவைக்கிறேன் காண் செட்டியாரே 
என் மேற்றயவவையுஞ் செட்டியாரே நிதி 

எளிதில்வாணிபத்தாலீயுஞ் செட்டியாரே 
சொன் மாதவர்பணியுஞ் செட்டியாரே தில்லைக் 

சோதியருள்பழனிச் செட்டியாரே , 


( உரு ) 


( ள உ கா ) 


( உ எ ) 


கூச 


செட்டியார் மாலை . 


( 1 உ. அ ) 


( 7 உக ) 


அன்னசத்திரமொன்று செட்டியாரே மேலாம் 

அந்தணர்கள் தினம்புசிக்கச் செட்டியாரே 
பொன்னித தீர்த்தக்கரையிற் செட்டியாரே திருப் 

புத்தூரிற் செய்யவேண்டுஞ் செட்டியாரே 
கன்னலுவக்குமொழிச் செட்டியாரே யெனக்குக் 

சனசமிகத்தீருமையா செட்டியாரே 
பொன்னம்பலவனருள்செட்டியாரே யெழிற் 

புனிதப்பழனியப்பச் செட்டியாரே . 
நந்தவனங்கள் பல செட்டியாரே யுமக்கு 

நறுமலர்த்தொடையல்சாத்தச் செட்டியாரே 
சொந்தத்திலேசெய்யச் செட்டியாரே யெற்குச் 

சுவர்னமிகத்தாருமையா செட்டியாரே 
கந்தாெனப்பேர்படைத்த செட்டியாரே மிகு 

கருணைக்கடலான செட்டியாரே 
வந்திக்கின்றேனும்மை நான் செட்டியாரே யிங்கு 

வாரும்வாரும்பழனிச் செட்டியாரே , 
மாதவரெலாம் வசிக்கச் செட்டியாரே நானும் 

மங்கையர்மயக்கமன்று செட்டியாரே 
தீதில்வேதாந்தனூலைச் செட்டியாரே நிதஞ் 

சிரவணாதிகள் செய்யச் செட்டியாரே 
ஓதுமுமைப்பூசைசெய்யச் செட்டியாரே கூபம் 

ஊறுமிடந்தனிலே செட்டியாரே 
நீதிமடங்கட்ட நிதி செட்டியாரே நல்கு 

நிருத்தன ருளுப்பழனிச் செட்டியாரே 
ஏதோயான் செய்ததவஞ் செட்டியாரே மிக 

என்றலையினல்லெழுத்து செட்டியாரே 
மாதவரெலாந்து திக்குஞ் செட்டியாரே கழனி 

மாதவர்பாற்சேர்ந்தேனையா செட்டியாரே 
பாதகத்தெய்வந்தொழாமற் செட்டியாரே யுமது 

பத்தர்மனைப்பாலனானேன் செட்டியாரே 
ஈதுந்தவமல்லவோ செட்டியாரே தனம் 

ஈயுநடனீபழனிச் செட்டியாரே . 
பட்டித்தெய்வங்களினைச் செட்டியாரே யென்சிறு 

மதலையுமதிக்கமாட்டான் செட்டியாரே 
குட்டி வெட்டிப்பொங்கலிடச் செட்டியாரே நாங்கள் 

குசப்பயல்காலில்விழோஞ் செட்டியாரே 


( ய ) 


( ளஙக ) 


செட்டியார் மாலை . 


கூரு 


(ள ஙஉ) 


பட்டிமின்னார் போலில்லைகாண் செட்டியாரே யுமது 

பத்திமறக்கமாட் டாஞ் செட்டியாரே 
அட்டியின்றி நிதிதாருஞ் செட்டியாரே தில்லை 

அம்பலவனீபழனிச் செட்டியாரே . 
கறுப்பன்காளியென்றாற் செட்டியாரே நாங்கள் 

காறியுமிழ்வோங்காணுஞ் செட்டியாரே 
மறுப்பேயினைமதியோஞ் செட்டியாரே யதனை 

மதிப்பாரையுமதியோஞ் செட்டியாரே 
அறுப்போம்வினையையெல்லாஞ் செட்டியாரே யுமது 

ஆவினன் குடிக்குவந்து செட்டியாரே 
நறுப்பூவணிகின்ற செட்டியாரே நிதி 

நல்கு நடனீபழனிச் செட்டியாரே . 
அடியார்க்கெல்லாஞ்செல்வஞ் செட்டியாரே நீர்தாம் 

அளிக்குந் திறமிருக்கச் செட்டியாரே 
நெடியோன்வழுத்துமுந்தை செட்டியாரே காட்ட 

நேசர்க்குச் சுமந்ததென்னச் செட்டியாரே 
கொடியிட்ட பிட்டினுக்காச் செட்டியாரே மண்ணைக் 

கூடையிற்சுமந்ததென்ன செட்டியாரே 
அடிபட்டதெனனகாணுஞ் செட்டியாரே நிதி 

அருளும்பழனியப்பச் செட்டியாரே . 
காமுற்றமங்கைக்குச் செட்டியாரே யுந்தை 

கருணை வடிவமாகிச் செட்டியாரே 
தாமுற்றதனமெனவே செட்டியாரே யொரு 

தனபதிவணிகன் போலச் செட்டியாரே 
மாமனாய்வழக்குரைத்துச் செட்டியாரே யவள் 

வருததந்தணித்தாரல்லோ செட்டியாரே 
நாமும்மைநம்பினோங்காண் செட்டியாரே நிதி 

நல்கும்பழனியப்பச் செட்டியாரே . 
காமனுங்காமுறுமெழிற் செட்டியாரே வள்ளிக் 

தலிகாதலுறுஞ் செட்டியாரே 
பூமனும் வணங்குகின்ற செட்டியாரே மிகப் 

புண்ணியர்க்குப்புண்ணியராஞ் செட்டியாரே 
பாமரருக்கெட்டாத செட்டியாரே ஞானப் 

பண்டிதரெனும்பெயரார் செட்டியாரே 
சேமநிதிதாருங்காணுஞ் செட்டியாரே தில்லைச் 

செல்வனருளும்பழனிச் செட்டியாரே . 


( ஙச ) 


கா 


( ளக்சு ) 


கசு 


கூ 


செட்டியார் மாலை . 
முத்துப்பல்லக்குடைய செட்டியாரே தலை 

முதலாளியாகின்ற செட்டியாரே 
கொததத்தரவடமணிந்த செட்டியாரே சைவக் 

குடிசளை நிலைக்சவைத்த செட்டியாரே 
தத்துபரி மேலேறுஞ் செட்டியாரே சுயஞ்சை 

தன்னியமேவடிவாஞ் செட்டியாரே 
கத்துவதைக்கேட்டருளுஞ் செட்டியாரே யெற்குக் 
கனகானியீபழனிச் செட்டியாரே . 

( ஙஎ ) 
தேவதேவோத்தமனே செட்டியாரே சிக்கற் 

சிங்காரவடிவேலாஞ் செட்டியாரே 
பாவத்தைக்கொள்ளை சொள்ளுஞ் செட்டியாரே யெல்லாப் 

பாக்கியமுமன்பர்க்கியுஞ் செட்டியாரே 
நீபத்தாரணிகின்ற செட்டியாரே யளகை 

நிதிபதியுங்கைகுவிக்குஞ் செட்டியாரே 
ஆபத்துக்குதவு நிதி செட்டியாரே தில்லை 

அம்பலவனீபழனிச் செட்டியாரே . 
மதுரைக்கெப்போதும் வந்தாற் செட்டியாரே யுந்தைக்கு 

வளமாயபிடேகஞ்செய்வேன் செட்டியாரே 
திதிமுட்டினாலேயன்றோ செட்டியாரே யிப்போது 

செய்யாமலாசித்துவந்தேன் செட்டியாரே 
ததியிது தாருமையா செட்டியாரே தன 

பதிநிதிதாருமையா செட்டியாரே 
கதியுமையன்றிக்காணேன் செட்டியாரே தில்லைக் 
கானனருள்பழனிச் செட்டியாரே 

( க ) 
பாடிவர்தவெனக்குச் செட்டியாரே யுமது 

பத்தனான வெமக்குச் செட்டியாரே 
நாடிவந்தவெனக்குச் செட்டியாரேமிக 

நம்பிவந்தவெனக்குச் செட்டியாரே 
தேடியலையாமலே செட்டியாரே யெளிதிற் 

சலாபத்திலேவிரைந்து செட்டியாரே 
கோடி நிதிதாருமையா செட்டியாரே தில்லைக் 
கூத்தனருள்பழனிச் செட்டியாரே . 

(பாசம் ) 
இந்தச்சமையத்திலே செட்டியாரே யெளிதில் 

யெற்கு நிதியளித்தாற் செட்டியாரே 
கந்தமலர்ப்பதத்தைச் செட்டியாரே யொரு 

கனவினுநான் மறவேன் செட்டியாரே 


செட்டியார் மாலை . 


கூஎ 


( ளசக ) 


( AT PR ) 


வந்தனை மிகவுஞ்செய்வேன் செட்டியாரே யுமை 

மனக்கோயிற்குள் வைப்பேன் செட்டியாரே 
தந்து காக்கவேணுமையா செட்டியாரே தில்லைச் 

சம்புவருள்பழனிச் செட்டியாரே . 
முண்டகன் பரவுகின்ற செட்டியாரே சீவன் 

முத்தரெலாங்கைகுவிக்குஞ் செட்டியாரே 
தொண்டருக்குத் தொண்டராஞ் செட்டியாரே பரி 

சுத்தமான சுப்பிரமணியச் செட்டியாரே 
தண்புடபாணிதருவாரென்றாற் செட்டியாரே ஆமா 

தருவாரென்றே யிகழ்வார் செட்டியாரே 
வண்டர்களை யான் பழிக்கச் செட்டியாரே நிதி 

வழங்கு நடனீபழனிச் செட்டியாரே . 
மலையாண்டி யீவரென்றாற் செட்டியாரே ஆமா 

வழங்குவாரென்றேயிகழ்வார் செட்டியாரே 
தலைவள்ளலாகின்ற செட்டியாரே நிதி 

தாருமவரைப்பழிக்கச் செட்டியாரே 
கலையாவையுமுணர்ந்த செட்டியாரே மிகக் 

சவிவாணர்போற்றுகின்ற செட்டியாரே 
விலையிலாமாணிக்கச் செட்டியாரே தில்லை 

வேதியனீயும்பழனிச் செட்டியாரே . 
குலதெய்வ மீயுமென்றாற் செட்டியாரே மலைக் 

குகைத்தெய்வமீயுமென்றாற் செட்டியாரே 
நலதெயவ மீயுமென்றாற் செட்டியாரே நான் 

நம்புதெய்வமீயுமென்றாற் செட்டியாரே 
பலதெய்வந்தொழுமூடர் செட்டியாரே யிதைப் 

பழிப்பார்பழிப்பாரையோ செட்டியாரே 
நலமிலவரைப்பழிக்கச் செட்டியாரே நிதி 

நல்கு நடனீபழனிச் செட்டியாரே . 
இக்கலிகாலத்திலே செட்டியாரே தெய்வம் 

ஈயுமோவெவர்க்கு மென்பார் செட்டியாரே 
அக்கடவுளுக்குச்செய்தாற் செட்டியாரே தவந்தான் 

அதற்கையமில்லையென்பார் செட்டியாரே 
தக்கவுமைநானம்புதல் செட்டியாரே நீருந் 

தாமறிவீரல்லாமற் செட்டியாரே 
மக்களறிவார்களோ செட்டியாரே நிதி 

வழங்குநடனீபழனிச் செட்டியாரே . 


( ள சங ) 


( ள சச ) 


( சக ) 


கூ அ 


செட்டியார் மாலை . 


{ாசசு 


| 


( 1+ + ) 


கலிகாலமென்றவர்க்குச் செட்டியாரே யானிக் 

கவியு நிதியுங்காட்டச் செட்டியாரே 
சலியாமற்றாருமையா செட்டியாரே மிக்க 

தனமிப்பிவாணிபத்தாற் செட்டியாரே 
நலியாமலல்லவோதான் செட்டியாரே நும்பால் 

நானும்விரைந்தோடிவந்தேன் செட்டியாரே 
ஒலியாம்பரமுடைய செட்டியாரே புலி 

யூரனருளும் பழனிச் செட்டியாரே . 
மனையாட்குச்சொன்னக்காற் செட்டியாரே முன்போய் 

வாங்கின தென்னென்பாளென்று செட்டியாரே 
தனையருக்குஞ்சொல்லாமற் செட்டியாரே மதுரை 

தனக்குவருவதுபோற் செட்டியாரே 
வினை யேனிங்கோடிவந்தேன் செட்டியாரே யென்றன் 

வேதனையை மாற்றுமையா செட்டியாரே 
எனையாதரியுமையா செட்டியாரே நிதி 

யுநடனீபழனிச் செட்டியாரே . 
வயிறு பசித்ததென்றாற் செட்டியாரே குழவி 

மாதாவின பாற்சொல்லுமன்றிச் செட்டியாரே 
அயலாரிடத்திறபோமோ செட்டியாரே நானும் 

அதுபோலும்மை நாடி வந்தேன் செட்டியாரே 
பயமகலச்செய்யுமையா செட்டியாரே மிகவும் 

பாக்கியந்தந்தாளுமையா செட்டியாரே 
நயமெளிதிற்றாருமையா செட்டியாரே தில்லை 

நடேசனருள்பழனிச் செட்டியாரே 
வேயுறுதோளியென்றே செட்டியாரே நீர்தாம் 

விளம்புந்தேவாரத்தினுஞ் செட்டியாரே 
தூயதோர்சோதிடந்தான் செட்டியாரே நன்றாய்ச் 

சொன்னீரேநம்பினர்க்குச் செட்டியாரே 
நாயிறு சூலமேற்கென்றே செட்டியாரே வரவும் 

நானுமையப்பட்ட துண்டோ செட்டியாரே 
தாயென வுமைநம்பினேன் செட்டியாரே நிதி 

தாருநடனீபழனிச் செட்டியாரே . 
நாசி வீட்டுக்குச் செல்வோன் செட்டியாரே சகுனர் 

தடுத்தக்கானிற்கவேண்டுஞ் செட்டியாரே 
கூசாமற்றன் வீட்டிற்செல்வோன் செட்டியாரே சகுனங் 

குறியாமற்செல்வதுபோற் செட்டியாரே 





க.கே 


செட்டியார் மாலை . 
மாசிலுமைச்சொந்தமாக்கிச் செட்டியாரே ஒற்றை 

மறையோன்வாடி வந்தேன் செட்டியாரே 
சினறியுமைநம்பினேன் செட்டியாரே தனம் 

அருளுநடனீபழனிச் செட்டியாரே . 
சானனுக்கு நிதியீந்திர் செட்டியாரே சீதக் 

சாதிக்கு நித்யீந்தீர் செட்டியாரே 
மனனன குமுணனுக்குஞ் செட்டியாரே நிதி 

வழக்குப்புகழ்படைத் தீர் செட்டியாரே 
சொர்னமளிக்களிக்கச் செட்டியாரே யெற்குத் 

தொலையாமற்றாருமையா செட்டியாரே 
வர்னமயிலேறிவருஞ் செட்டியாரே தில்லை 

மன்றனருள் பழனிச் செட்டியாரே . 
செட்டிகட்குக் குருவாகுஞ்செட்டியாரே புனவைச் 

சேனாபதிகுருவாஞ் செட்டியாரே 
மட்டில்தயவுடைய செட்டியாரே யெங்கள் 

மயூரகிரிச்சுப்பிரமணியச் செட்டியாரே 
சட்டிவிரதத்தோர்க்குச் செட்டியாரே நிதியுஞ் 

சந்தானமுங் கொடுக்குஞ் செட்டியாரே 
அட்டியிலாமலெற்குச் செட்டியாரே நிதிமிக் 

ருளுநடனீபழனிச் செட்டியாரே . 
குருகிரிச்சுப்பிரமணியச் செட்டியாரே பரங் 

சன்றி லுறைகந்தப்பச் செட்டியாரே 
பொருவில்திருத்தணிகைச் செட்டியாரே திருப் 

போரூரிற் சண்முகச் செட்டியாரே 
கருவையகற்றுமையா செட்டியாரே யென்னைக் 

கடைக்கண்ணாற்பாருமையா செட்டியாரே 
தருவைப்பழித்த கொடைச் செட்டியாரே நிதி 

தாருகட னீபழனிச் செட்டியாரே . 
ஆண்பனையைகாய்க்கப்பாடுஞ் செட்டியாரே யுமக் 

சதைவிடயில் தரிதோ செட்டியாரே 
வீணரெனை நிந்தியாமற் செட்டியாரே யெற்கு 

மிசவுநிதியளிப்பீர் செட்டியாரே 
பூண் மிகவணிந்திருக்குஞ் செட்டியாரே கீழனிப் 

புண்ணியர்கள் போற்றுகின்ற செட்டியாரே 
எண்படிக்குவாணிபத்தாற் செட்டியாரே நிதி 
காட்டுநடனீபழனிச செட்டியாரே . 


ச 


பாரு.உ ) 


ச O 


செட்டியார் மாலை . 


( ra ) 


வாக்கினையுமக்குத்தந்தேன் செட்டியாரே சென்னி 

வணங்க நிதமுந் தந்தேன் செட்டியாரே 
ஆக்கையுமுமக்குத்தந்தேன் செட்டியாரே மனம் 

ஆன மட்டுந்தந்தேனையா செட்டியாரே 
போக்கிலிமன தினைத்தான் செட்டியாரே யுமது 

பொன்னடியில்வைத்துக்கொள்ளுஞ் செட்டியாரே 
பாக்கியமிகவுந்தாருஞ் செட்டியாரே தில்லைப் 

பரமனருள்பாபழனிச் செட்டியாரே . 
தாதாவிடத்தினிலே செட்டியாரே யொரு 

தரித்திரன் போயிரந்தாற் செட்டியாரே 
மாதாவினுமிரங்கிச் செட்டியாரே நிதி 

வழங்கவேண்டுமல்லவோ செட்டியாரே 
ஈதல்செய்யாதிருந்தாற் செட்டியாரே நிந்தை 

எவர்க்குறுமென றெண்ணிப்பாருஞ் செட்டியாரே 
மாதன மெனக்களித்தாற் செட்டியாரே கீர்த்தி 

வருநடனீயும்பழனிச் செட்டியாரே .. 
சிதம்பரதலந்தனிலே செட்டியாரே யறஞ் 

செய்யமிகவிச்சையுண்டு செட்டியாரே 
இதம்பெறுமறத்துக்காகச் செட்டியாரே நிதி 

யீயுமென்றேனும் மிடத்திற் செட்டியாரே 
மதம்பெறயான் கேட்கவில்லை செட்டியாரே மதமும் 

வராமனீர்பார்த்துக்கொள்ளுஞ் செட்டியாரே 
நிதம்பணமெனக்கருளுஞ் செட்டியாரே தில்லை 
நிருத்தன் 

றரும்பழனிச் செட்டியாரே . 
உம்மிடத்தில் வந்த வெனைச் செட்டியாரே நிதியம் 

உதவாதோட்டி விடுவதில்லை செட்டியாரே 
செம்மையாய் நானறிவேன் செட்டியாரே யெனினுந் 

திடுக்கிடுகிறது நெஞ்சஞ் செட்டியாரே 
அம்மவிதற்கென்ன செய்வேன் செட்டியாரே கையை 

யமர்த்தியஞ்சலென் கொணாதோ செட்டியாரே 
மும்முறைவணங்குகிறேன் செட்டியாரே தில்லை 

முத்தன்றரும்பழனிச் செட்டியாரே . 
என்னைச்சிரித்தாரானாற் செட்டியாரே யெனக் 

இறையாமுமக்கில்லையோ செட்டியாரே 
உன்னியினம்பார்த்தீலீரோ செட்டியாரே நீரும் 

உன்மத்தமுள்ளவரோ செட்டியாரே 


( ள ரு.அ ) 


செட்டியார் மாலை . 


( எருக ) 


( mra D ) 


வன்னியினுறு மெழுகாய்ச் செட்டியாரே நானும் 

வந்தடுத்தேவா ன்றேன் செட்டியாரே 
பொன்னெனக்கொல்லை தாருஞ் செட்டியாரே தில்லைப் 

பொற்பொதுவோனீபழனிச் செட்டியாரே . 
சீலமிகுந்தசைவச் செட்டியாரே சமணத் 

தீயலாக்கமுவிலிட்ட செட்டியாரே 
சாலமூன்று முணர்ந்த செட்டியாரே தினங் 

கழுத்திலக்கமாலைபுனை செட்டியாரே 
பாலனைப்போலென் முன்வந்து செட்டியாரே ஞானி 

பாலன் செட்டியென்றுரைத்த செட்டியாரே 
ஓலமுமக்கோலமையா செட்டியாரே நிதி 

யுதவு நடனீபழனிச் செட்டியாரே . 
துய்யவெண்ணீறணியுஞ் செட்டியாரே பரி 

ஈத்தருளத் தமருஞ்செட்டியாரே 
ஐயோவுமைரும்பிச் செட்டியாரே நானும் 

அவதிப்படலாமோகாண் செட்டியாரே 
மெய்யறமும் பொய்யாச்சே செட்டியாரே யும்மை 

மேவுவோர்க்குத்துன் போபலன் செட்டியாரே 
நையயவோவுமையடைந்தேன் செட்டியாரே நிதி 

நல்கு நடனீபழனிச் செட்டியாரே , 
ஆரூர்ச்சைவப்பண்டாரஞ் செட்டியாரே யென்னை 

ஆலவாய திற்கண்டு செட்டியாரே 
தாருஞ்செலவுக்கென்றார் செட்டியாரே யந்தச் 

சற்சனர்க்குக்கொஞ்சமீந்தேன் செட்டியாரே 
சீரூறுமக்காலமென்றாற் செட்டியாரே யவர்க்குச் 

சிறிதாவோதானளிப்பேன் செட்டியாரே 
வாருந்தன மருளச் செட்டியாரே தில்லை 

மன்னனருளும்பழனிச் செட்டியாரே . 
இல்லையெனச்சொல்வார்க்குச் செட்டியாரே பதில் 

இல்லையென்னவாய் காணுதே செட்டியாரே 
தில்லைமறையோர் கேட்டாற் செட்டியாரே யற்பத் 

திரவியங்கொடுக்கலாமோ செட்டியாரே 
நல்லபிரபுவாச்சே செட்டியாரே யுமை 

நம்பினவனானுமாச்சே செட்டியாரே 
அல்லலையகற்றுமையா செட்டியாரே நிதி 

டருளுநடனீபழனிச் செட்டியாரே . 


( * க ) 


(ள காஉ ) 


( ளசு கூ ) 


செட்டியார் மாலை . 


ச 


தில்லை மூவாயிரவர் செட்டியாரே கொஞ்சஞ் 

செலவுக்கென்னைக்கேட்டார்கள் செட்டியாரே 
நல்லதென்று சொன்னேனே செட்டியாரே யந்த 

நன்மொழிதான் பொய்க்கலாமோ செட்டியாரே 
இல்லையென்னநாணுதையா செட்டியாரே மிக 

ஈயமுட்டாயிருக்கின்றதே செட்டியாரே 
அல்லலைவிரைந்து நீக்கிச் செட்டியாரே செம்பொன் 

அருளுநடனீபழனிச் செட்டியாரே . 
கொழும்புக்குப்போகவென்றாற் செட்டியாரே யது 

கோக்கொலை புரியுந்தேசஞ்செட்டியாரே 
அழும்பான் மிகுந்ததேசஞ் செட்டியாரே சைவ 

ஆசாரமற்றதேசஞ் செட்டியாரே 
செழும்பான்மையோர்க்குரிய செட்டியாரே முததுச் 

சிலாபத்திலென கூட்டாளியாற செட்டியாரே 
அழும்பான்மைதனை நீக்கிச் செட்டியாரே நிதிமிக் 

கருளுநடனீபழனிச் செட்டியாரே . 
மெத்தமெத்தப்பாட்டுக்கேட்டுச் செட்டியாரே என்பால் 

விரும்பாதிருக்கலாமோ செட்டியாரே 
சித்தமிரங்குமையா செட்டியாரே யெற்குச் 

செம்பொன் கோடிதாருமையா செட்டியாரே 
வித்துவானையேயக்கலாமோ செட்டியாரே நீர்தாம் 

மெத்தச்சமத்தரேனுஞ் செட்டியாரே 
இத்தைப்போய்ச்சொலலவாருஞ் செட்டியாரே யுந்தை 

யேமசபையிற்பழனிச் செட்டியாரே . 
அடுத்தெனைக்கெடுக்கலாமோ செட்டியாரே சிதம்பர 

அய்யாவண்டைச்சொல்லவாருஞ் செட்டியாரே 
படுத்தடிபண்ணாதீர்காண் செட்டியாரே சொந்தப் 

பாலனெனப்பாருங்காணுஞ் செட்டியாரே 
கடுத்தமொழிசொன்னாலுஞ் செட்டியாரே யென்றன் 

சலி நீங்கிப்போகுமையா செட்டியாரே 
கொடுத்திடுங்கோடிதனஞ் செட்டியாரே தில்லைக் 

கூத்தனருளும்பழனிச் செட்டியாரே . 
காக்கக்கடனுமக்குச் செட்டியாரே யினிக் 

கவலையெனக்கில்லைகாணுஞ் செட்டியாரே 
மார்க்கண்டனுக்காகச் செட்டியாரே யுந்தை 

மறலியையுதைத்தாரல்லோ செட்டியாரே 


( சுசு ) 


{ ளசு எ ) 


செட்டியார் மாலை . 


( ளசு 


) 


( சுகூ ) 


கொக 


தீர்க்கமாய் நிதிதருவீர் செட்டியாரே யிதிற் 

சிறிதுமையமில் காணுஞ் செட்டியாரே 
மூர்க்கர்தமக்கெட்டாத செட்டியாரே தில்லை 

முத்தனருளும்பழனிச் செட்டியாரே . 
மச்சக்காவடிவந்தாற் செட்டியாரே யங்கு 

மாண்டதிங்குதாவுமையா செட்டியாரே 
துச்சவரகுமிதான் செட்டியாரே பூசுந் 

துய்யவெண்ணீறாகுமாமே செட்டியாரே 
விச்சைமிகவுடைய செட்டியாரே சித்தி 

விளையாட்டுப்பிள்ளையோகாண் செட்டியாரே 
அச்சாத னையகற்றிச் செட்டியாரே நிதி 

யருளுநடனீபழனிச் செட்டியாரே 
உப்முடையவேளூர்க்குச செட்டியாரே புதல்விக் 

கருமுடிவைத் திருப்பதாற் செட்டியாரே 
செம்மையாய்த் துலாமதியிற் செட்டியாரே யங்குச் 

சென்றுவரவேணுமையா செட்டியாரே 
கைம்மாற்றினிவாங்காமற் செட்டியாரே யந்தக் 

காணிக்சைமுதலெவைக்குஞ் செட்டியாரே 
இம்மதிக்குள்ளாகச் செட்டியாரே நிதி 

யீய நடனீபழனிச் செட்டியாரே . 
இருந்த பொருளையெல்லாஞ் செட்டியாரே யறம் 

ஈதததினாலல்லவோதான் செட்டியாரே 
வருந்தியுமைத்தஞ்சமென்றேன் செட்டியாரே மிகுந்த 

மாழைதாருமொல்லையினிற் செட்டியாரே 
அருந்தல் முதலானவைக்குஞ் செட்டியாரே யினி 

யாரிடத்தில் வாங்கப்போவேன் செட்டியாரே 
திருந்து நடனீபழனிச் செட்டியாரே தயவு 

செய்யுமுமமைக்கும்பிடுவேன் செட்டியாரே. 
தனமுள்ளகாலத்தில் செட்டியாரே நானுக் 

தைப்பூசத்திருநாளுக்குச் செட்டியாரே 
இனமுடன் கூட வந்து செட்டியாரே யுமை 

யிறைஞ்சித்தமிழ்கூறினேனே செட்டியாரே 
மனக்குறைசொன்னேனே செட்டியாரே நிதி 

வழங்குமெனக்கேட்டேனே செட்டியாரே 
கனகமிந்நாள் வேண்டுமையா செட்டியாரே தில்லை 

கானனருளும்பழனிச் செட்டியாரே . 


( ள எய ) 


( ள எக ) 


( எட ) 


செட்டியார் மாலை . 


{ ள எங ) 


( ள எச ) 


மெத்தப்பசித்தவர்க்குச் செட்டியாரே யன்னம் 

வினாவிலிடவேண்டுமன்றிச் செட்டியாரே 
சித்தஞ்சோதிக்கலாமோ செட்டியாரே சிலநாட் 

செல்லட்டுமென்கலாமோ செட்டியாரே 
பத்தர்க்கெளியரென்றே செட்டியாரே யுமைப் 

பகர்ந்ததமிழெல்லாம் பொய்யோ செட்டியாரே 
சத்தியமாய்க்கோடிதாருஞ் செட்டியாரே தில்லைச் 

சம்புவருளும்பழனிச் செட்டியாரே . 
வள்ளுவனார் குறள்முதற் செட்டியாரே யறம் 

வழுத்துகின்ற நூல்களெல்லாஞ் செட்டியாரே 
தெள்ளுணர்வு ஏல்தானோ செட்டியாரே பொய்மை 

செப்புகின்ற நூலோதான் செட்டியாரே 
கள்ளமின்றித்தில்லையினிற் செட்டியாரே நான்றான் 

களிப்புடன் செய்யறப்பயன் செட்டியாரே 
வள்ளலா நீர் நல்காவிட்டாற் செட்டியாரே யுமக்கு 

வளமென்னட னீபழனிச் செட்டியாரே . 
மதங்களனைத்தினிலுஞ் செட்டியாரே சைவ 

மதமிதுவே மேலானாற் செட்டியாரே 
பதங்கள் பெறுதலத்தினுட் செட்டியாரே யுமது 

பழனிப்பதிமேலானாற் செட்டியாரே 
சதங்களனைத்தினிலுஞ் செட்டியாரே யுமது 

சதமெனக்குமெய்யானாற் செட்டியாரே 
இதம் பெறவெளிதினிற் செட்டியாரே தனம் 

ஈயு நடனீபழனிச் செட்டியாரே . 
அருனாசலகுருவைச் செட்டியாரே நானும் 

அடைந்த நாள் முதலாகச் செட்டியாரே 
ஒருகுறைவுமில்லை காணுஞ் செட்டியாரே யவர் 

உமது வடிவமல்லோ செட்டியாரே 
பொருளுளதையறஞ்செய்தேன் செட்டியாரே யின்னும் 

புரிந்திடுமாசையினாற் செட்டியாரே 
தருவாமுமையடைந்தேன் செட்டியாரே நிதி 

தாரு நடனீபழனிச்செட்டியாரே . 
பழியேற்றுக்கொள்ளாதீர் செட்டியாரே யும்மைப் 

பாடுமெற்குநிதியீவான் செட்டியாரே 
வழிசெம்மையாசச்சொல்லுஞ் செட்டியாரே படு 

வழக்கினிப்பண்ண தீர் செட்டியாரே 


( ள எசு ) 


( T : எஎ ) 


சி 


செட்டியார் மாலை . 
அழிவில்பெருங்கீர்த்தியுள்ள செட்டியாரே நம்பும் 

அடியார் தமக்டெரிய செட்டியாரே 
விழியொரு.துவாதசத்துச் செட்டியாரே தில்லை 

வேந்தனருளும்பழனிச் செட்டியாரே . 
தருமசாத்திரந்தனைச் செட்டியாரே கிழித்துத் 

தண்ணீரிலே போடவா செட்டியாரே 
பெருநெருப்பிற்போடவா செட்டியாரே சற்றும் 

பிழையின்றிநிதிதாரீதா செட்டியாரே 
குருவெனவுமைக்குப் பிட்டேன செட்டியாரே மௌவிக் 

கொற்றவர்க்குச் சொற்றவராஞ் செட்டியாரே 
ருமமககற்றுகின செட்டியாரே தில்லைக் 

கானனருளும்பழனிச் செட்டியாரே . 
ஞான மன்றிலுந்தைபாலிற் செட்டியாரே சிவ 

ஞானங்கேட்டாற்றருவரர் செட்டியாரே 
ஏனையகாமியமெல்லாஞ் செட்டியாரே யந்த 

எழிற்றலத் தீயார்கானுஞ் செட்டியாரே 
நானவரோடிட்டங்காணுஞ் செட்டியாரே யுமக்கு 

நன்றாய்த் தெரியுங்காணுஞ்செட்டியாரே 
ஆனதாலங்கே செலத்தான செட்டியாரே நிதி 

யருளும்பழனியப்பச் செட்டியாரே , 
என்னையாளச்சற்குருவுஞ் செட்டியாரே யெனக் 

கியம்புமொழியைக்சேளுஞ் செட்டியாரே 
பொன்னு றுவாணிபஞ்செயினுஞ் செட்டியாரே வேதாந்தம் 

புகல்சிரவணாதிகளைச் செட்டியாரே 
மன்னியிருக்கச்சொன்னார் செட்டியாரே யருணை 

மலையாந்துறவுச்சாமி செட்டியாரே 
கன்ன லுவக்குமொழிச் செட்டியாரே நிதி 

காட்டு நடனீபழனிச் செட்டியாரே . 
மெத்தத்தனமிருந்தாற் செட்டியாரே யறம் 

மிகமிகச்செய்திடினுஞ் செட்டியாரே 
கத்தாரொருவருமே செட்டியாரே யெனது 

காதலியுந் துன்பமுறாள் செட்டியாரே 
சித்தமிரங்குமையா செட்டியாரே யெற்குத் 

திருமிகத்தாருமையா செட்டியாரே 
சத்தியமாயுமைாம்பினேன் செட்டியாரே யிது 

சமயநடனீபழனிச் செட்டியாரே . 


( சு ) 


( nr =40 ) 


( சஅக ) 


செட்டியார் மாலை . 


அ 2 , 


( 4 அஙா 


உம்மை நம்பிவந்த வெற்குச் செட்டியாரே யுதவி 

யூரிலெவருஞ்செய்வாரோ செட்டியாரே 
தம்மடியார் தன்பமுற்றாற் செட்டியாரே நீக்குத் 

தசைமைதலைவர்க்கலவோ செட்டியாரே 
எம்மினறவராகின்ற செட்டியாரே யிப்போது 

இரங்கி நிதியளியுஞ் செட்டியாரே 
அம்ெையாருபாகரருள் செட்டியாரே பழனி 

ஆண்டவராகினறவெங்கள் செட்டியாரே 
எத்தனைதான் சொன்னாலுஞ்செட்டியாரே யென்பால 

இரக் முமக்கில்லையோ செட்டியாரே 
மெத்த வருந்தவேனே செட்டியாரே யிந்த 

வேதனையைத் திருமையா செட்டியாரே 
புத்திர நானுமக்கையா செட்டியாரே சற்றும் 

பொய்யுரைக்கமாட்டேனையா செட்டியாரே 
அத்தமருளுமையா செட்டியாரே தில்லை 

யம்பலவனீபழனிச் செட்டியாரே . 
குற்றமுமக்கேது செய்தேன் செட்டியாரே செயினுங் 

குணமாகச்சொள்ளுமையா செட்டியாரே 
பற்றெனக்குமது பாதஞ்செட்டியாரே யிந்தப 

பாரினில் வேறில்லை காணுஞ் செட்டியாரே 
சற்று மிரங்சாதிருந்தால் செட்டியாரே யென்ன 

தான செய்வேனிதியீயுஞ் செட்டியாரே 
முற்று மிரட்சியுங்காணுஞ் செட்டியாரே தில்லை 

முனிவனருளும்பழனிச் செட்டியாரே . 
பட்டமச்சந்தாவுமென்றாற் செட்டியாரே யெற்குப் 

பணந்தருவதோவருமை செட்டியாரே 
அட்டசித்தியுமறிந்த செட்டியாரே யுமக் 

கருமையாவதென்னகாணுஞ் செட்டியாரே 
கட்டமகற்றுமையா செட்டியாரே யெற்குக் 

கனசமிகத்தாருமையா செட்டியாரே 
நட்டமிடுவோனருளுஞ் செட்டியாரே பழனி 

நன்மலைமேல் வீற்றிருக்குஞ் செட்டியாரே . 
திருப்பள்ளியெழுச்சிக்குமுன் செட்டியாரே யுமது 

செவிகுளிரக்கத்தினேனே செட்டியாரே 
விருப்பமன்று செய்திலீரோ செட்டியாரே சென்று 
மீண்டுதும்பால்வந்தேனையா செட்டியாரே 


4 ar ) 


செட்டியார் மாலை . 


சஎ 


( சஅசு ) 


( - அஎ ) 


ஒருக்கா 


தருபபொலியச்செய்யுமையா செட்டியாரே யிச் 

சிலாபத்திலென் கூட்டாளிபாற் செட்டியாரே 
தருப்பொலியாவினன் குடிச் செட்டியாரே தில்லைத் 

தாண்டவனருள்பழனிச் செட்டியாரே . 
கழனிமுத்துராமரான செட்டியாரே யந்தக் 

கற்பகமுகாணுங்கொடைச் செட்டியாரே 
அழலின் மெழுகதாகச் செட்டியாரே மிக 

அகநைந்துவாடினேன் செட்டியாரே 
மழலை மொழியுடைய செட்டியாரே நிதி 

வழங்கியெனைக்காக்க வேண்டுஞ் செட்டியாரே 
பழனி பதியிலுறை செட்டியாரே தில்லைப் 

பதிஞானிசசெட்டியாரீ செட்டியாரே . 
குருவா மருணாசலச் செட்டியாரே தில்லைக் 

கோனாஞ்சபாபதிச் செட்டியாரே 
ஒருபொருளாயிருக்குஞ் செட்டியாரே துவிதம் 

லுமில்லாத செட்டியாரே 
கருவீரெனக்கு நிதி செட்டியாரே யுமது 

தஞ்சநாஞ்சமடி யேன் செட்டியாரே 
திருவாவினன் குடிச் செட்டியாரே அட்ட 

சித்தியுஞ்செயும்பழனிச் செட்டியாரே . 
மிக்கபரதேசிக்கெல்லாஞ் செட்டியாரே யுமது 

வேலாயுதத்து முன்பாற் செட்டியாரே 
தக்கபூசையிடுவோஞ செட்டியாரே நாங்கள் 

தலைதலைமுறையாகச் செட்டியாரே 
அக்கனகததாலேயல்லோ செட்டியாரே வெகுநாள் 

அட்டிப்பட்டிருக்கிறது செட்டியாரே 
இக்கணமேபொன் தாருஞ்செட்டியாரே தில்லை 

யீசனருளும்பழனிச்செட்டியாரே . 
என்பைப் பெண்ணாக்கிவைத்த செட்டியாரே யெரியில் 

டுமேட்டைப்பச்சையாக்குஞ் செட்டியாரே 
துனபத்திலாழ்ந்தவனைச் செட்டியாரே யிப்போது 

தூக்கியின் பக்கரைசேருஞ் செட்டிடியாரே 
பொன் மிகத்தாருமையா செட்டியாரே யுமது 

பொன்னடியைப்போற்றுகிறேன் செட்டியாரே 
அன்பர்கசெளியரெனுஞ் செட்டியாரே தில்லை 

யம்பலம் : னீபழனிச் செட்டியாரே . 


ச அ 


செட்டியார் மாலை . 


கதிர்காமப்பதிமேவுஞ் செட்டியாரே யெழிற் 

கழனிநகர்க்கந்தப்பச் செட்டியாரே 
நிதியார்பொன்மாரியுறை செட்டியாரே புலியூர் 

நிகழ்மேலக்கோபுரத்துச் செட்டியாரே 
திதியானளகையன் பொன் செட்டியாரே யிந்தச் 

சிலாபத்திலெனக்கருளுஞ் செட்டியாரே 
ததியிதுத்தியிது செட்டியாரே தில்லைத் 

தாண்டவனருள்பழனிச் செட்டியாரே . 
பங்கேருகன்புகழுஞ் செட்டியாரே மெய்மைப் 

பத்தர்தமக்கினிய செட்டியாரே 
எங்கள் குலதெய்வமான செட்டியாரே நிதி 

யெனக்குமிகத்தந்தருளுஞ் செட்டியாரே 
தங்கமயப்பல்லகபேறுஞ் செட்டியாரே தொநதித் 

தந்திமுனுக்கிளைய செட்டியாரே 
செங்கையில் வேல்பிடித்த செட்டியாரே தில்லைச் 

சிவனாரருள்பழனிச் செட்டியாரே . 
சணச்செல்லாம்பாருங்காலுஞ் செட்டியாரே யுமக்குக் 

கண்பனிரண்டிருக்கிறதே செட்டியாரே 
வணககமாக்காணிச்கைதந்தோஞ் செட்டியாரே யினி 

வழக்கென்ன சொல்லுமையா செட்டியாரே 
இணக்கமாய்ச் சொன்னாறகேளஞ் செட்டியாரே நீரே 

யெங்களுக்குத்தரவேண்டுஞ் செட்டியாரே 
குணக்கடலே நிதிதாருஞ் செட்டியாரே திலலைக 

கூத்தனருளும்பழனிச் செட்டியாரே . 
பொய்யடியேனானென்றாற் செட்டியாரே பொதியின 

புண்ணியராமெய்யர்பாற் செட்டியாரே 
செய்யுளாவெழுதச்சொல்லிச் செட்டியாரே ஓலை 

சீக்கிரத்திற்கொடுவரவோ செட்டியாரே 
மில்லா தவண்ணஞ் செட்டியாரேயானபின் 

அளிக்கலாமே நிதியஞ் செட்டியாரே 
துய்யவொருவாக்குச்சொல்லுஞ் செட்டியாரே தில்லை த 

தூயோனருள்பழனிச் செட்டியாரே. 
வடமொழிச்செய்யுளாகச் செட்டியாரே பொன்னி 

வளநாடெங்கும் வசிப்பர் செட்டியாரே 
திடஞானவவதூதர் செட்டியாரே யவர்க்கோலை 

சீக்கிரத்திற்கொடுவரவோ செட்டியாரே 


( 3 ! 


செட்டியார் மாலை . 


( ள சுடு ) 


( கசு ) 


அடம்பண்ணாமற் சொல்லுமையா செட்டியாரே நான் 

அடிகளிடம் போய்வரவா செட்டியாரே 
கடன் காப்பதுமக்கென்றாற் செட்டியாரே நிதி 

சாட்டுநடனீபழனிச்செட்டியாரே . 
சிதம்பரத்தையாவிடத்திற் செட்டியாரே கழனித் 

திசைநோக்கி யான் சென்று செட்டியாரே 
இதம்பெனுாற்றமிழோலை செட்டியாரே விரைந் 

திக்கணங்கொடுவரவோ செட்டியாரே 
அதன்பினட்டி சொல்லொனதே செட்டியாரே யிப்போ 

தளித்தாற்குறையென னகாண் செட்டியாரே 
சதமெனவுமைநம்பினேன் செட்டியாரே நிதி 

தாருநட னீபழனிச் செட்டியாரே . 
என்னைப்போலல்லகாணுஞ் செட்டியாரே யவர் 

ஈனமின்னாராசைவிட்டார் செட்டியாரே 
பொன்னாசையுமொழித்தாா செட்டியாரே கழனிப் 

புண்ணியர்சிதம்பரய்யா செட்டியாரே 
அன்னோர் கையோலை வந்தாற் செட்டியாரே நீர்தாம் 

அட்டியணுச்சொல்லலாமோ செட்டியாரே 
பொன்னையின்று தாருங்காணுஞ் செட்டியாரே தில்லைப் 

பொற்பொதுவோனீபழனிச் செட்டியாரே . 
உமையவர் தானாகக்கண்டார் செட்டியாரே கழனி 

உத்தமச்சிதம்பனாயா செட்டியாரே 
எமையுமவ்வாறு செய்வார் செட்டியாரே பொல்லா 

சசைவிட்டுக்கிட்டப்போனாற் செட்டியாரே 
சமைய மிதுகாணுஞ் செட்டியாரே நிதி 

தந்தனுப்பிவிட்டு விடுஞ் செட்டியாரே 
அமையுமமையுந் துன்பஞ் செட்டியாரே தில்லை 

அம்பலவனீபழனிச் செட்டியாரே 
பத்தரருணகிரி செட்டியாரே முன்னம் 

பசர்ந்தவலு பூதியினைச் செட்டியாரே 
உத்தமமிது வென்றெண்ணிச் செட்டியாரே நானும் 

ஒருகடிகைக் கிருதரஞ் செட்டியாரே 
கத்தி நிதந்தொண்டைகட்டச் செட்டியாரே நீர்தாங் 

கருணை கூராததென்ன செட்டியாரே 
சத்தியத்திற்சத்தியராஞ் செட்டியாரே நிதி 

தாருநடனீபழனிச் செட்டியாரே . 


( கள் ) 


( ள கஅ ) 


(( ormal 


செட்டியார் மாலை . 


( 200 ) 


அந்தகனுக்கோரோலை செட்டியாரே யென்னை 

அவன் றூதர்கிட்டாமலே செட்டியாரே 
சொந்தமாயாண்டமென்றே செட்டியாரே மிகத் 

துரிதமாயனுப்புமையா செட்டியாரே 
சிந்தாமணியேயென் செட்டியாரே யெற்குச் 

செல்லமிகத்தாருமையா செட்டியாரே 
நந்தாதவாழ்வுடைய செட்டியாரே தில்லை 

நடேசனருள்பழனிச் செட்டியாரே . 
வாழிவாழிமிகச் செட்டியாரே தமிழ் 

வழுததுமருண கிரி செட்டியாரே 
வாழிதிருநீறு செட்டியாரே மி 3 

வாழியக்குமாமணியுஞ் செட்டியாரே 
ரழிதிருத்தில்லைமன்றஞ் செட்டியாரே யாறு 

மனையுமெப்போதுமவாழி செட்டியாரே 
பழிமிகுங்கருணை செட்டியாரே ஞான 

வணிகனருளும்பழனிச செட்டியாரே . 
வாழியறுபத்து மூவர் செட்டியாரே துங்க 

மாணிக்கவாசகாவாழி செட்டியாரே 
வாழியருணைக்குரவன் செட்டியாரேயுமது 

மனையிருவோரும் வாழி செட்டியாரே 
வாழியடியார்களெலாஞ் செட்டியாரே யுமை 

வழுத்துங்கவிஞர்வாழி செட்டியாரே 
வாழிமலர்ப்பதங்கள் செட்டியாரே ஞானி 

வணிகனருளும்பழனிச் செட்டியாரே . 
மங்களம் மங்களஞ் செட்டியாரே யுமது 

மாதாபிதாவிலுக்குச் செட்டியாரே 
மங்களமங்களம் செட்டியாரே தேவர் 

மாறாக்கருணைக்குஞ் செட்டியாரே 
மங்களமங்களஞ் செட்டியாரே குற 

வள்ளிக்கும்யானைக்குஞ் செட்டியாரே 
மங்களம்பழனியப்பச் செட்டியாரே வீர 

வாகுமுதலோர்களுக்குஞ் செட்டியாரே . 
மங்களங்கயமுகற்குஞ் செட்டியாரே கழனி 

மாதவரனை வருக்குஞ் செட்டியாரே 
மங்களங் கும்பமுனிக்குச் செட்டியாரே தமிழ 

வழுத்து நற்கீரருக்குச் செட்டியாரே 


( 202 ) 


( 2-05 ) 


( உ ) + ) 


செட்டியார் மாலை . 
மங்கள மங்களஞ் செட்டியாரே யுமை 

வாழ்த்து மடியார்க்கெல்லாஞ் செட்டியாரே 
மங்களமங்களஞ் செட்டியாரே ஞான 
வணிகனருளும்பழனிச் செட்டியாரே . 

வேறு . 
உத்தாவின்படிக்கடியேனிரு நூறுகவியுாைததே 

வெப்பீறில்லா 
அத்தனருள்பழனியப்பச் செட்டியாரே யும்மை 

யண்டினேற்குச் 
சத்தியமாயிச்சிலாபத்தினிலே கோடிதனந் 

தந்துநாயேன் 
புத்திரபாரம்பரையா யுமதடிமை செய்வருள்வீர் 
போற்றிபோற்றி . 

செட்டியார்மாலை முற்றிற்று . 
ஆ செய்யுள்-220. 


( 206 ) 


சிவமயம் . 


கல்லுளிமாவில் 


காப்பு . 


தில்லையான் குழவிமேன்முன் செட்டியார் மாலை சென்று 
சொல்லவப்பழனிக்கோமான் றுவாதசச்செவியினாலு 
நல்லதாயேற்றல்கண்டுநன்னிதிவிரைவிற்கொள்வான் 
கல்லுளிமாலை சொல்லக்கணபதி காப்பதாமே . 


திருவாரூரினிற் பழனிச்செட்டி வாழ் 

தியாசராசன் மகனே பழனிச்செட்டி 
ஒருதந்தைபேருக்குப் பழனிச்செட்டி நீ 

ஊனம்வையாதே பழனிச்செட்டி 
தருவனையானே பழனிச்செட்டி நல்ல 

தருமப்பிரபுவே பழனிச்செட்டி 
குருவாய்வந்தேற்குப் பழனிச்செட்டி மிகக் 

கொடுப்பாய்மாழை பழனிச்செட்டி 
இப்பிவாணிபத்தாலே பழனிச்செட்டி நிதி 

ஈயென வேண்டினேன் பழனிச்செட்டி 
தப்பாக கேட்கவிலை பழனிச்செட்டி நான் 

சத்தியவானல்லோ பழனிச்செட்டி 
அப்பச்சிக்குந்தெரியுமே பழனிச்செட்டி நம 

தாத்தாட்குந்தெரியுமே பழனிசெட்டி 
செப்புமுனக்குந்தெரியும் பழனிச்செட்டி நமது 

சேட்டனுமறிவானே பழனிச்செட்டி , 
தடியுன்றன் கையிலே பழனிச்செட்டி செந் 

தமிழென்றன் கையிலே பழனிச்செட்டி 
அடித்தாலுமடி நீ பழனிச்செட்டி நான் 

அகலமாட்டேனினிப் பழனிச்செட்டி 
படித்த தெல் லாங்கேள் பழனிச்செட்டி யுன் 

பன்னிருசெவியாலும் பழனிச்செட்டி 
கொடிச்சேவலானே பழனிச்செட்டி தனக் 

கொடுவொல்லை நடனீ பழனிச்செட்டி . 


( 
உ 
) 


( ச ) 


கல்லுளிமாலை . 
பாட்டுக்குமுகம் வீங்கிப் பழனிச்செட்டி யின்னம் 

பாடுகிறேன் கோப்பா பழனிச்செட்டி 
காட்டுப்பித்தன்மைந்தா பழனிச்செட்டி கயற் 

கண்ணிமகனே பழனிச்செட்டி 
சேட்டனீயாச்சே பழனிச்செட்டி யொல்லை 

திருவினை மிகத்தா பழனிச்செட்டி 
வீட்டுக்கு வோ பழனிச்செட்டி யுனை 

மிகப்பூசைபண்ணுகிறேன் பழனிச்செட்டி 
வேதியன்மகனே பழனிச்செட்டி யென்னை 

வெருட்டினும்போகேனான் பழனிச்செட்டி 
பாதசாபாற்சொன்னாற் பழனிச்செட்டி யொரு 

பட்சமாய்ச்சொல்லுவார் பழனிச்செட்டி 
மாதவரிடத்திலே பழனிச்செட்டி கழனி 

மாநகர்க்கேகவா பழனிச்செட்டி 
ஓதுவோம்வழக்கினைப் பழனிச்செட்டி நிதி 

உர வென்றாலொல்லைதா பழனிச்செட்டி 
இல்லையென்றானான் பழனிச்செட்டி யுனை 

யினிவிடமாட்டேனே பழனிச்செட்டி 
தில்லைக்குவாதி பழனிச்செட்டி சபையிற் 

செப்புவோம்வழக்கினைப் பழனிச்செட்டி 
நல்லதாய்தந்தைதாம் பழனிச்செட்டி தன 

நல்கச்சொன்னாற்றான் பழனிச்செட்டி 
அல்லற்படுத்தாதே பழனிச்செட்டி பணம் 

அசத்தியந்தாதா பழனிச்செட்டி , 
திருவிளக்குநெய்யைப் பழனிச்செட்டி நான் 

திருடினேனோசொல்லு பழனிச்செட்டி 
மருவைக் கொழுந்தினைப் பழனிச்செட்டி யெடுத்து 

மடியினில்வைத்தேனோ பழனிச்செட்டி 
ஒருபிழை செய்திலேன் பழனிச்செட்டி நானும் 

உண்மைப்பத்தனல்லோ பழனிச்செட்டி 
இருநிதிபொல்லைதா பழனிச்செட்டி தில்லை 

ஈசன் மகனே பழனிச்செட்டி . 
தேனைப் பாலைப் பழனிச்செட்டி யபிடேகஞ் 

செய்யாமலொளித்தேனோ.பழனிச்செட்டி 
னெனைவருத்துகிறாய் பழனிசெட்டி யுனக் 
கென்ன குற்றஞ்செய்தேன் பழனிச்செட்டி 


- 


( எ ) 


கல்லுளிமாலை . 


( அ ) 


தானம்னமிகச்செய்யப் பழனிச்செட்டி நிதி 

தந்தொல்லை ரட்சிப்பாய் பழனிச்செட்டி 
மானைப்புணர்ந்தவா பழனிச்செட்டி தில்லை 

மன்றன் மகனே பழனிச்செட்டி . 
வள்ளல்மகன் வள்ளலாச்சே பழனிச்செட்டி நிதி 

வழங்காததென்னமுறை பழனிச்செட்டி 
பிள்ளை நீயாகுமென்றாற் பழனிச்செட்டி முனிப் 

பெரியவன் குருவாச்சே பழனிச்செட்டி 
தள்ளவுமுறையுண்டோ பழனிச்செட்டி டெனைத் 

தள்ளினுமுனைவிடேன் பழனிச்செட்டி 
கள்ளமில்லையென்னிடத்திற் பழனிச்செட்டி கடைக் 

கண்பார்த்து நிதிதா பழனிச்செட்டி, 
பஞ்சாமிர்தத்தைப் பழனிச்செட்டி பிடேகம் 

பண்ணாமலொளித்தேனோ பழனிச்செட்டி 
கஞ்சாக்குடித்தேனோ பழனிச்செட்டி மெத்தக் 

கள்ளுக்குடித்தேனோ பழனிச்செட்டி 
அஞ்சாமல்விலங்கினைப் பழனிச்செட்டி பறவை 

ஆதிகளைக்கொன்றேனோ பழனிச்செட்டி 
நெஞ்சாரக்கு ,மறயில்லேன் பழனிச்செட்டி யொல்லை 

நிதிதா நடனருள் பழனிச்செட்டி . 
உனக்காட்டு நல்லெண்ணெயைப் பழனிச்செட்டி நான் 

ஒளித்துக்கொண்டுபோனேனோ பழனிச்செட்டி 
நினக கன்னமிடும்போது பழனிச்செட்டி கிட்டி 

நெருங்கினானின்றேனோ பழனிச்செட்டி 
வினைக்காமமாதரைப் பழனிச்செட்டி யிங்கு 

மேவினனோரானும் பழனிச்செட்டி 
மனக்களங்கமில்லை பழனிச்செட்டி நிதி 

வழங்கொல்லை நடனீ பழனிச்செட்டி , 
பாக்குவெற்றிலை போட்டுப் பழனிச்செட்டி யுன்முன் 

பக்கத்திற்றுப்பினேனோ பழனிச்செட்டி 
போக்கற்றவர் போல் பழனிச்செட்டி யுன்னைப் 

புறஞசொலலித்திரிந்தேனோ பழனிச்செட்டி 
வாக்கினிமைப்பேச்சென்னப் பழனிச்செட்டி யுன்முன் 

வைதேனோயாரையுநான் பழனிச்செட்டி 
தீக்குண நீக்கினேன் பழனிச்செட்டி நிதி 

சீக்கிரந்தா நடனீ பழனிச்செட்டி . 


( ய ) 


( யக ) 


{ Ws ) 


கல்லுளிமாலை . 


( யச ) 


உனக்கன்னம் படைத்திடப் பழனிச்செட்டி யன்பர் 

உதவுந்தாம்பாளத்திற் பழனிச்செட்டி 
எனக்கன்னமிடச்சொல்லிப் பழனிச்செட்டி யதை 

யெச்சிற்கலமாக்கினனோ பழனிச்செட்டி 
கனக்கும்புகழுடைய பழனிச்செட்டி விலைக் 

கன்னியர்பாற் பேசினேனோபழனிச்செட்டி 
மனக்கலக்கமில்லேன் பழனிச்செட்டி நிதி 

வழங்காய் நடனீ பழனிச்செட்டி . 
ஆசாரச்சைவனே பழனிச்செட்டி யுன 

தபிடேசக்கலயத்தைப் பழனிச்செட்டி 
கூசாமல்வாயில்வைத்துப் பழனிச்செட்டி தீர்த்தங் 

குடித்தேனோநானுந்தான் பழனிச்செட்டி 
தாசனல்லோநான் பழனிச்செட்டி யென 

றனித்தெய்வமல்லோ நீ பழனிச்செட்டி 
பேசவாயெனக்குத்தா பழனிச்செட்டி தனம் 

பெருகவேதந்தாள் பழனிச்செட்டி . 
குன்றைக்குடிக்கோயிற்சொத்தைப் பழனிச்செட்டி நான் 

கூத்தியருக்கீந்தேனோ பழனிச்செட்டி 
நன்றில்லாராருக்கு மீந்தாற் பழனிச்செட்டி யந்த 

ஞாய நீகேட்டுக்கொள் பழனிச்செட்டி 
ஒன்றும்பிழையில்லேன் பழனிச்செட்டி யென 

துளத்தைக்கண்பார்த்துக்கொள் பழனிச்செட்டி 
மன்றன் மகனே பழனிச்செட்டி நிதி 

வாணிபத்தாலொல்லையீ பழனிச்செட்டி 
கருமிப்பயலிடம் பழனிச்செட்டி நான் 

கனவினுஞ்செல்லேனே பழனிச்செட்டி 
தருமவானே பழனிச்செட்டி தில்லைச் 

சங்கரன்மசனே பழனிச்செட்டி 
பெருமையுனக்குத்தான் பழனிச்செட்டி யெற்குப் 

பெருகுநிதிதந்தாள் பழனிச்செட்டி 
அருமைத்துரையே பழனிச்செட்டி யெங்கள் 

ஆண்டவனாகிய பழனிச்செட்டி . 
னமென்பா லுண்டோ பழனிச்செட்டி யுனக்குத் 

தீங்கொன் றுசெய்வேனோ பழனிச்செட்டி 
தனந்தான் கேட்டேன் பழனிச்செட்டி நல்ல 

தருமமிகச்செய்வான் பழனிச்செட்டி 


கலலுளிமாலை . 


ருஎ 


( யஎ ) 


( 4 ) 


கனமாயளித்தாற் பழனிச்செட்டி யந்தக் 

கனமுனக்குத்தான் பழனிச்செட்டி 
ன நானல்லவோ பழனிச்செட்டி தில்லை 

ஈசன் மகனே பழனிச்செட்டி , 
ஞானிச்செட்டிமகனே பழனிச்செட்டி நீ 

நல்க நிதிவாங்குவேன பழனிச்செட்டி 
ஈனச்செட்டி மக்கள் பாரற் பழனிச்செட்டி நான் 

ஏகுவனோகனவிலும் பழனிச்செட்டி 
வானவர் சிறை மீட்ட பழனிச்செட்டி முழு 

வள்ள லல்லோ பழனிச்செட்டி 
ஏனினித்தாமதம் பழனிச்செட்டி விரைந் 

தெளிதினிதிதா பழனிச்செட்டி . 
என்குருவாணை பழனிச்செட்டி யுனை 

இனிநான் விடமாட்டேன பழனிச்செட்டி 
பொன்பணிபதத்தாய் பழனிச்செட்டி மிகப் 

புண்ணியவானே பழனிச்செட்டி 
நன்முனிகுரவா பழனிச்செட்டி தில்லை 

ஞானிசெட்டிமகனே பழனிச்செட்டி 
மன்மதன்மைத்துனா பழனிச்செட்டி நிதி 

வழங்கொல்லைவான றொழும் பழனிச்செட்டி . 
பிச்சைவாங்கிமகனே பழனிச்செட்டி மெத்தப் 

பெருமைபண்ணாதே பழனிச்செட்டி 
இச்சித்தென்றமிழ்கேட்டாய் பழனிச்செட்டி தனம் 

ஈவதற்குத்தாமதமேன் பழனிச்செட்டி 
வைச்சுவைச்சுப்பார்த்தாலும் பழனிச்செட்டி தனம் 

வாங்காமனான் விடுவேனோ பழனிச்செட்டி 
அச்சமினியெனக்கில்லை பழனிச்செட்டி தனம் 

அட்டியின்றிமிகத்தாதா பழனிச்செட்டி , 
படையுன்கரத்திலுற்றாற் பழனிச்செட்டி நான் 

பயப்படமாட்டேனே பழனிச்செட்டி 
கொடையாளியாகின்ற பழனிச்செட்டி நிதி 

கொடுப்பதற்குத்தாமதமேன் பழனிச்செட்டி 
தடையாருஞ்சொன்னாரோ பழனிச்செட்டி நின் 

தனக்குமனமில்லையோ பழனிச்செட்டி 
சடையாண்டிமகனே பழனிச்செட்டி நிதி 

தந்தெனைரட்சிப்பாய் பழனிச்செட்டி . 


( யக ) 


( உ ) 


( 
ச 
) 


ரு அ 


கல்லுளிமாலை . 


( 22 ) 


( உ ) 


வையகமெங்கும் பழனிச்செட்டி யுனை 

வாழ்த்துவேனே நான் பழனிச்செட்டி 
பொய்யுரையேனே பழனிச்செட்டி மிகப 

புண்ணியவானே பழனிச்செட்டி 
செய்யசலாபத்தே பழனிச்செட்டி பொல்லை 

திருவினை மிகத்தா பழனிச்செட்டி 
ஐயநம்பிக்கையைப் பழனிச்செட்டி நா 

னகற்றினே னட னீபழனிச்செட்டி 
புத்தனன்றேகான் பழனிச் செட்டி நுதலிற் 

பூதியைப்பாராய் பழனிச்செட்டி 
பத்தனல்லோநான் பழனிச்செட்டி நிதி 

பாலிப்பாயொல்லையிற பழனிசசெட்டி 
கத்தினேனேமிகப் பழனிச்செட்டி யுன 

சருத்திளகாத தென் பழனிச்செட்டி 
பிததன மகனே பழனிச்செட்டி மெத்தப 

பேச்சுக்காரனீயல்லோ பழனிசெட்டி . 
தானவனல்ல பழனிச்செட்டி பொல்லாச 

சமண நானால்ல பழனிச்செட்டி 
ஏனெனை முனிகிறாய பழனிச்செட்டி மிக 

ஏழைநானப்பா பழனிச்செட்டி 
வானவா கோவே பழனிச்செட்டி நிதி 

வாணிபத்தாலொல்லைதா பழனிச்செட்டி 
ஞானபண்டிதனே பழனிச்செட்டி தலலை 

நடேசன் மகனே பழனிச்செட . டி . 
குருவையெண்ணார்பாற் பழனிச்செட்டி பொல்லாக் 

கொடியவஞ்சகர்பாற் பழனிச்செட்டி 
மருவமாட்டேனே பழனிச்செட்டி நான் 

மறாதொருசனவினும் பழனிச்செட்டி 
தருவனை யானே பழனிச்சேட்டி மிகத் 

தருமதுரையே பழனிச்செட்டி 
திருவெனக்கொல்லையீ பழனிச்செட்டி தில்லைச 

சிதம்பரன் மகனே பழனிச்செட்டி 
சல்லிப்பயல் வீட்டிற்பழனிச்செட்டி பொல்லாச் 

சண்டாளப்பயல் வீட்டிற் பழனிச் செட்டி . 
கல்லிப்பயலிடம் பழனிச்செட்டி நான் 

கனவினும்போகேனே பழனிச்செட்டி 


( 5 ) 


( ) 


கல்லுளிமாலை . 


நிக 


2 


சொல்லித்து திப்பேன் பழனிச்செட்டி யுன்னைத் 

தொழுவேனழுவேன் பழனிச்செட்டி 
இல்லையென்னாமலே பழனிச்செட்டி தன 

மெற்கு நீயீவாய் பழனிச்செட்டி . 
சற்குருநாமத்தைப் பழனிச்செட்டி நின் 

தன்பேர்போலயான் பழனிச்செட்டி 
நற்குணத்தாலே பழனிச்செட்டி யெண்ணி 

நானேயறைந்திடப் பழனிச்செட்டி 
துற்குணக்கொடியோர் பழனிச்செட்டி யதைத் 

தூசித்துக்கிறுக்கினார் பழனிச்செட்டி 
பொறபொருண்மிகத்தா பழனிச்செட்டி நிந்தை 

புகன்றிடாமுன்னம் பழனிச்செட்டி , 
பாடுதுறையிலே பழனிச்செட்டி குருவைப் 

பையலென்றொரு துறை பழனிச்செட்டி 
கூடுபோனபினாற பழனிச்செட்டி தத்துவா 

கூறினாரேயையோ பழனிச்செட்டி 
நீடுமதறகாகத்தான பழனிச்செட்டி யிப்போது 

நின்னை நான் கண்டேன் பழனிசசெட்டி 
ஆடுவானமகனே பழனிச்செட்டி நிதி 

அகத்தியந்தாதா பழனிசசெட்டி . 
பூசுரர் குலத்தாயைப் பழனிச்செட்டி யென 

புநதியினினைத்தேனோ பழனிசசெட்டி 
பேசுவனோவாயாற பழனிச்செட்டி யது 

பெருநெருப்பல்லவோ பழனிச் 
லுனதாயைப்போற பழனிச்செட்டி நான் 

மதித்தேனீயறியாயோ பழனிச்செட்டி 
-ஆசிலாருறவே பழனிச்செட்டி நிதி 

அளியொலலை நடனீபழனிச்செட்டி . 


மாசி 


(உசு , 


சற்குருமுதலாகப் பழனிச்செட்டி நற 

சங்கமமீறாகப் பழனிச்செட்டி 
நற்சிவமென்றே பழனிச்செட்டி மிக 

நம்பினேனே நானும் பழனிச்செட்டி 
சிற்பொதுவோனமைந்தா பழனிச்செட்டி யறஞ் 

செயநிதிதாதா பழனிச்செட்டி 
அற்புத தாளாய் பழனிச்செட்டி திரு 

ஆவினன்குடியாய் பழனிச்செட்டி , 


சு ) 


கல்லுளிமாலை . 


L * 


சங்கரன் மகனென்றாற் பழனிச்செட்டி யென் 

தமிழுக்கு நிதிதா பழனிச்செட்டி 
பங்கம்பண்ணாதே பழனிச்செட்டி மிகப் 

பழிவருஞ்சொன்னேன் பழனிச்செட்டி 
சிங்கத்துரையே பழனிச்செட்டி யுனைத் 

தேசமெல்லாஞ்சொல்வேன் பழனிச்செட்டி 
எங்கள் குலத்தேவே பழனிச்செட்டி யொல்லை 

இருநிதிதாதா பழனிச்செட்டி , 
எங்கே பார்ப்போம் பழனிச்செட்டி நிதி 

ஈயாதிருப்பதைப் பழனிச்செட்டி 
சங்கரன் மகன் தானா பழனிச்செட்டி யிதில் 

தப்புமுண்டோ சொல் பழனிச்செட்டி 
துங்கன் மகனென்றாற் பழனிச்செட்டி யெற்குச் 

சொர்ன மிக்கொல்லைதா பழனிச்செட்டி 
பற்கஞ் செய்தியேற் பழனிச்செட்டி யெண்ணிப் 

பார்த்துக்கொள் பழிவரும் பழனிச்செட்டி . 
மன்னருந்துரும்பல்லோ பழனிச்செ டிட்பொன் 

வணிகருந்துரும்பலலோ பழனிச்செட்டி 
எனன குறையெற்குப் பழனிச்செட்டி யுன 

திட்டமிகுந்தபின் பழனிச்செட்டி 
பொன்னெற்குமிகத்தா பழனிச்செட்டி நல்ல 

புலியூரில றஞ்செய்யப் பழனிச்செட்டி 
உன்னையல்லாமலே பழனிச்செட்டி யெனக் 

குறவெவர்நடனீ பழனிச்செட்டி , 
ஒருவனுக்கேதான் பழனிச்செட்டி யுன்றாய 

உதவின துனையென்றாற பழனிச்செட்டி 
திருமிகவெனக்குப் பழனிச்செட்டி யின்று 

சீக்கிரநீதா பழனிச்செட்டி 
தருவினை நிகர்த்தாய பழனிச்செட்டி யுனைச் 

சாற்றியவாயினாற் பழனிச்செட்டி 
இருநிதிக்காகப் பழனிச்செட்டி வானத் 

திமையோரையும்பாடேன் பழனிச்செட்டி 
ஞானப்பொதுவிலே பழனிச்செட்டி கவி 

நான் போய் சொன்னாற் பழனிச்செட்டி 
தானேதருவாரே பழனிச்செட்டி யுந்தை 

தருமப்பிரபுவே பழனிச்செட்டி 


( 5 ங ) 


( ஙச ) 


கல்லுளி மாலை . 


சுக 


ஊனத்தனத்துக்காப் பழனிச்செட்டி நான் 

ஓதேனேகவி பழனிச்செட்டி 
ஆன தாலிங்குச்சொன்னேன் பழனிச்செட்டி நிதி 

அருளுவாய் குக்தெய்வப் பழனிச்செட்டி . 
அருணகிரிமுதற் பழனிச்செட்டி யுன 

தடியார்க் கெல்லாம் பழனிச்செட்டி 
பொருளீந்தனை யல்லோ பழனிச்செட்டி நான் 

பொய்யானபத்தனோ பழனிச்செட்டி 
தருவாயென்றே நம்பிப் பழனிச்செட்டி நான் 

தமிழ்பலகூறினேன் பழனிச்செட்டி. 
ஒரு பேச்சுமின்றிப் பழனிச்செட்டி மோனம் 

உற்றதே னட னீபழனிச்செட்டி , 
மறுமதக்காரனோ பழனிச்செட்டி நான் 

வைப்பாட்டி மகனோ பழனிச்செட்டி 
குருவைமறந்தேனோ பழனிச்செட்டி யுனைக் 

கூ.ராமலிருக்தேனோ பழனிச்செட்டி 
திருமத்துக்கனறியே பழனிச்செட்டி பாவக் 

தான் செய்யக்கேட்டேனோ பழனிச்செட்டி, 
திருவைமிக்கொல்லைதா பழனிச்செட்டி யுனைச் 

செப்புகிறேனடனீ பழனிச்செட்டி . 
அப்பச்சி நீயல்லோ பழனிச்செட்டி யெங்கள் 

அண்ணனு நீயல்லோ பழனிச்செட்டி 
செப்பியமுறைபல பழனிச்செட்டி யெங்கள் 

சீமானுயேல்லோ பழனிச்செட்டி 
ஒப்பொருவருமில்லாப் பழனிச்செட்டி , யெனக் 

குறவு நீதானே பழனிச்செட்டி 
எப்படியாயினும் பழனிச்செட்டி நிதி 

ஈயொல்லை நடனீ பழனிச்செட்டி . 
தாருகாவனத்திலே பழனிச்செட்டி யுன் 

தகப்பன் செய்முறையெலாம் பழனிச்செட்டி 
பாரெலாமோதுவேன் பழனிச்செட்டி யெற்குப் 

பாக்கியமிகத்தா பழனிச்செட்டி 
கோரமனமில்லாப் பழனிச்செட்டி சூரன் 

குடியையேன் கெடுத்தாய் பழனிச்செட்டி 
வீரர் துணைவனே பழனிச்செட்டி யெழில் 
வேள் மைத்துனமோ பழனிச்செட்டி . 

6 


( கஎ ) 


சுஉ 


கல்லுளி மாலை . 


காழி தன்னிலே பழனிச்செட்டி யொரு 

கவுணியனாய் வந்து பழனிச்செட்டி 
வீழியிலுந்தைபாற் பழனிச்செட்டி பாடி 

வியன்காசுபெற்றாயே பழனிச்செட்டி 
ஏழையென் ? றாவெனைப் பழனிச்செட்டி மிக 

ரத்தநினைக்கின்றாய் பழனிச்செட்டி 
வாழியெனச்சொல்வேன் பழனிச்செட்டி யெற்கு 

மாழைமிக்கொல்லைதா பழனிச்செட்டி , 
கடுத்தின்றோன் மகனே பழனிச்செட்டி பிச்சைக் 

காரன்மகனே பழனிச்செட்டி 
கொடுத்திடுரிதியொல்லை பழனிச்செட்டி யின்றேற் 

கூறுவேன் பழிமிகப் பழனிச்செட்டி 
தொடுததனன் பழிசொல்லப் பழனிச்செட்டி யினித் 

தூற்றுவேனு ரெல்லாம் பழனிச்செட்டி 
அடுததேனுனை நான பழனிச்செட்டி நிதி 

அகத்தியந்தாதா பழனிச்செட்டி , 
தந்தாலுஞ்சரிதான் பழனிச்செட்டி நிதி 

தராவிடிலுஞ்சரிதான் பழனிசசெட்டி 
செந்தமிழா ஓனைப்பழனிச்செட்டி நான 

தினமுஞசெப்புவேன பழனிச் செட்டி 
அந்தோவதோ பழனிசசெட்டி பொலலா 

அவிசாரிமக்களைப் பழனிச்செட்டி 
எந்தம்வாயாற் சொல்லோம பழனிச்செட்டி யெனக் 

கிரங்குவாய் கடனி பழனிச்செட்டி , 
பிள்ளைப்பெருமாள் பழனிச்செட்டி யவன் 

பிரற்றுக்காரப்பையல் பழனிச்செட்டி 
கள்ளவழியினன பழனிச்செட்டி யரங்கக் 

கலம்பகந்தன்னிலே பழனிச்செட்டி 
வள்ள லுந்தைதன்னைப் பழனிச்செட்டி பழித்து 

வாய்புழுத்துச் செத்தான் பழனிச்செட்டி 
உள்ளதோபொய்யோ பழனிச்செட்டி யெனக் 

கோதி நிதிதா பழனிச்செட்டி . 
கட்டப்படலாமோ பழனிச்செட்டி யுன்னைக் 

சதியென்றடைந்தபின் பழனிச்செட்டி 
முட்டுப்படலாமோ பழனிச்செட்டி யிது 

முறையல்ல சொன்னேன் பழனிச்செட்டி 


( சட 


( 4 ) 


கல்லுளி மாலை . 


(சசு) 


செட்டுப்பலிக்கச்செய் பழனிச்செட்டி யெற்குச் 

சீகிரநிதிதா பழனிச்செட்டி 
நட்டனருளிய பழனிச்செட்டி வள்ளி 

நாயகி கணவா பழனிச்செட்டி . 
ஞாதியர்கடையிலே பழனிச்செட்டி சற்றும் 

நாடவுமாட்டேனே பழனிச்செட்டி 
மாதுலர்கடையிலே பழனிச்செட்டி யணுவு 

மன நா டேனே பழனிச்செட்டி 
பாதசர்கடையிலே பழனிச்செட்டி யந்த 

பாதைாடக்கேனே பழனிச்செட்டி 
நாதனியெனக் கென்றும் பழனிச்செட்டி நிதி 

நலசொல்லை நடனி பழனிச்செட்டி . 
கனசத் துககன்றியே பழனிச்செட்டி சும்மா 

கைதான பழகவும் பழனிச்செட்டி 
தனையரைவிடுவனோ பழனிசசெட்டி ஐயோ 

தாயத்தர்சடையிலும் பழனிச்செட்டி 
உனையலாற சொந்தமார் பழனிச்செட்டி மைந்தர்க் 

குதவுவாய்கடையின்று பழனிச்செட்டி 
எனையாபாரிப்பாய் பழனிச்செட்டி நிதி 

ஈயொலலை நடனீ பழனிச்செட்டி . 
காப்ப யென்றே பழனிச்செட்டி யுனக்குக் 

கவிபலசொன்னேன் பழனிச்செட்டி 
கூப்பிட்டதமிழெல்லாம் பழனிச்செட்டி செவியிற் 

கொள்ளலையோ வின்னம் பழனிச்செட்டி 
மாப்பிள்ளை நீயல்லோ பழனிச்செட்டி குற 

வள்ளிச்கும் யானைக்கும் பழனிச்செட்டி 
சாப்பாடுதவர்க்கிடப் பழனிச்செட்டி யொல்லை 

தனந்தானடனீ பழனிச்செட்டி . 
பாண்டியன் மசளல்லோ பழனிச்செட்டி யுனைப் 

பயந்தாள்தானும் பழனிச்செட்டி 
தாண்டவனல்லோ பழனிச்செட்டி நின்னைத் 

தந்தவன் தானும் பழனிச்செட்டி 
நீண்டவனல்லோ பழனிச்செட்டி பன்னும் 

நின் சொந்தமாமனும் பழனிச்செட்டி 
ஆண்டவனீயல்லோ பழனிச்செட்டி நிதி 
அருளுவாயொல்லையிற் பழனிச்செட்டி . 


Pelit 
chh/ ARUP 
HOV. SWAMINATHA IYER 1183,S. 
wilV . VAVUR 


(சசு ) 


( சஎ ) 


( ச ) 


கல்லுளி மாலை . 


( நிய ) 


நன்றிமறந்தாரே பழனிச்செட்டி மிக்க 

நன்மாநிதிபெற்றோர் பழனிச்செட்டி 
என்றுமறவேனே பழனிச்செட்டி நிதி 

ஈயு நின்னைத்தான் பழனிச்செட்டி 
குன்றாத றஞ்செய்யப் பழனிச்செட்டி யெற்குக் 

கோடி நிதிதந்தாள் பழனிச்செட்டி 
மன்னன் மகனே பழனிச்செட்டி யுனை 

வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் பழனிச்செட்டி , 
பாலாசீலா பழனிச்செட்டி யுனைப் 

பாடுகிறேனோடிவா பழனிச்செட்டி 
காலாவலிக்கும் பழனிச்செட்டி, தடி 

கரத்திலிருக்கின்றதே பழனிச்செட்டி 
கோலாகலனே பழனிச்செட்டி மயிற் 

குதிரைதானிருக்குதே பழனிச்செட்டி 
மாலோன் மருகா பழனிச்செட்டி நிதி 

வழங்கொல்லை நடனீ பழனிச்செட்டி . 
கூட்டாளிநீயல்லோ பழனிச்செட்டி யெற்குக் 

கொண்டுவிலை செய்யப் பழனிச்செட்டி 
பாட்டாளிநானல்லோ பழனிச்செட்டி யுனைப் 

பைந்தமிழ் நிதம்பாடப் பழனிச்செட்டி 
ஈட்டிச்சிலாபத்தே பழனிச்செட்டி நாயேற் 

கேமமிக்கொல்லைதா பழனிச்செட்டி 
நாட்ட மூன்றானீ பழனிச்செட்டி கும்ப 

நன்முனிகுரவா பழனிச்செட்டி , 
போகர்க் கென்றே பழனிச்செட்டி மதுப் 

புசிக்கத்தனங்கேட்டான் பழனிச்செட்டி 
ஆகாதென்றேனே பழனிச்செட்டி நான் 

அதற்கெல்லாங்கொடுப்பேனோ பழனிச்செட்டி 
ஏகவத்திரம் பழனிச்செட்டி துற்கைக் 

கீந்தேனல்லோ பழனிச்செட்டி 
நாகர்கோவே பழனிச்செட்டி நிதி 

நல்கொல்லை நடனீ பழனிச்செட்டி . 
நென்னலுள்ளார் பழனிச்செட்டி யின்று 

நீங்கினாரென்றே பழனிச்செட்டி 
பன்னு நூல் பார்த்துப் பழனிச்செட்டி நான் 

பரநா டாமற் பழனிச்செட்டி 


கல்லுளிமாலை . 


காரு 


( ருச ) 


பொன்னுக்காகப் பழனிச்செட்டி யுன்பாற் 

புலம்பித் திரிந்தாற் பழனிச்செட்டி 
என்ன முறையிது பழனிச்செட்டி யொல்லை 

ஈநிதிநடனீ பழனிச்செட்டி . 
அருமையாமனுவுடல் பழனிச்செட்டி நான் 

அடைந்து மையகோ பழனிச்செட்டி 
பெருமையாஞானத்தைப் பழனிச்செட்டி மிகப் 

பெறவிரும்பாமலே பழனிச்செட்டி 
தருமம் பெரிதென்றே பழனிச்செட்டி யுன்பால் 

தனத்துக்குக்கவிபாடிப் பழனிச்செட்டி 
உருகினேனேசிந்தை பழனிச்செட்டி நிதி 

உதவொல்லைநடனீ பழனிச்செட்டி , 
வைதார்தமையும் பழனிச்செட்டி நீ 

வாழ்விப்பாயென்றே பழனிச்செட்டி 
பொய்யணுவுரையார் பழனிச்செட்டி முன் 

புகலலங்காரமும் பழனிச்செட்டி 
மெய்தானென்றாற் பழனிச்செட்டி யெறகு 

விரைந்து நிதிதா பழனிச்செட்டி 
சையீராறுள பழனிச்செட்டி தில்லைக் 

கானவன்மகனே பழனிச்செட்டி . 
இரன்றமிழுக்காப் பழனிச்செட்டி நீ 

கிரி தளைத்தாயல்லோ பழனிச்செட்டி 
பிரமன்றுள்ளது பழனிச்செட்டி யின்று 

மெலிவுண்டோ நீசொல்லு பழனிச்செட்டி 
சூரனுடலைப் பழனிச்செட்டி யன்று 

துணித்தாயல்லோ பழனிச்செட்டி 
ஒரம்பண்ணாதே பழனிச்செட்டி நிதி 

உ.தவொல்லைகடனீ பழனிச்செட்டி , 
நித்திரையில்லாமற் பழனிச்செட்டி யென்னை 

நீதானெழுப்பினாய் பழனிச்செட்டி 
கத்தவோபழந்தமிழ் பழனிச்செட்டி புதுக் 

கவிதானெழுதவோ பழனிச்செட்டி 
அத்தந்தரவோ பழனிச்செட்டி ஞான 

அனுக்கிரகஞ்செய்யவோ பழனிச்செட்டி 
சத்தியமாய்ச்சொல்லு பழனிச்செட்டி தில்லைச் 

சங்கரன் மகனே பழனிச்செட்டி . 


( இன ) 


for For 


கல்லுளி மாலை . 


தெண்டங்கையிற் பழனிச்செட்டி ஞான 

சின்முத்திரைகையிற் பழனிச்செட்டி 
தண்டமேதுக்குப் பழனிச்செட்டி யன்பர் 

தமக்கிடர்தீர்க்கவோ பழனிச்செட்டி 
வண்டுறைகடம்பா பழனிச்செட்டி வள்ளி 

மாப்பிள்ளைத்துரையே பழனிச்செட்டி 
கண்டேன் கண்டேன் பழனிச்செட்டி யொல்லை 

கனகந்தந்தருளாய் பழனிச்செட்டி , 
சிதம்பரையாபாற் பழனிச்செட்டி கேட்டாற் 

சீக்கிரந்தருவாரே பழனிச்செட்டி 
இதம்பெறுதாயினும் பழனிச்செட்டி யெனக் 

கினியவரல்லோ பழனிச்செட்டி 
பதம் பெறுவேனன்றிப் பழனிச்செட்டி யங்குப் 
பண நான் 

வண்டேனே பழனிச்செட்டி 
மதமா கொழிக்கிறாய் பழனிச்செட்டி நிதி 

வழங்கொல்லை நடனீ பழனிச்செட்டி . 
பள்ளத்தூரையாபாற் பழனிச்செட்டி யான் 

பணந்தான் கேட்டாற பழனிச்செட்டி 
வெள்ளமாய்த்தருவாரே பழனிச்செட்டி யான் 

விரும்பேனே நிதியங்குப் பழனிச்செட்டி 
உள்ளத்து றவினர் பழனிச்செட்டி யெனக் 

குறவுமிசவல்லோ பழனிச்செட்டி 
வள்ளலிற்றலைவா பழனிச்செட்டி நிதி 

வழங்கொல்லை நடனீ பழனிச்செட்டி , 
தலைதலைமுறையாய்ப் பழனிச்செட்டி பணந் 

தந்தவனீயல்லோ பழனிச்செட்டி 
கலையுணர்புலவா பழனிச்செட்டி யுன் 

கவிஞனானல்லோ பழனிச்செட்டி 
இலையென்று சொன்னாற் பழனிச்செட்டி யுனை 

இனிவிடுவேனோ பழனிச்செட்டி 
மலையாள் மகனே பழனிச்செட்டி யெற்கு 

மாழைமிகத்தா பழனிச்செட்டி . 
தாராயாதருவாயா பழனிச்செட்டி தில்லைச் 

சபைக்குப்போகவா பழனிச்செட்டி 
வாராயாவருவாயா பழனிச்செட்டி யிந்த 

வழக்கினைச்சொல்லத்தான் பழனிச்செட்டி 


( காய ) 


சுக ) 


கல்லுளிமாலை . 


சுஎ 


( சு உ ) 


( சு ) 


ஆராக நினைத்தாய் பழனிச்செட்டி மெய் 

அன்பனானல்லவோ பழனிச்செட்டி 
ஈராறுகையாலும் பழனிச்செட்டி நிதி 

ஈயொல்லை நடனீ பழனிச்செட்டி . 
தாதை முதலினோர் பழனிச்செட்டி பழந் 

தமிழ் சொல் வாரன்றிப் பழனிச்செட்டி 
ஓதுவாரோதமிழ் பழனிச்செட்டி யவர்க் 

குதவினையேதினம் பழனிச்செட்டி 
பேதைமகனாக பழனிச்செட்டி தில்லைப் 

பித்தன் மகனே பழனிச்செட்டி 
தீதில் நிதி தாராயேற் பழனிச்செட்டி யுன்னைச் 

சிரிக்குமேயுலகெலாம் பழனிச்செட்டி . 
ஆருக்குப்பிறந்தாய் பழனிச்செட்டி தில்லை 

யரனுக்குத்தானன்றோ பழனிச்செட்டி 
சீருக்குங்கீர்த்திக்கும் பழனிச்செட்டி யினிச் 

சின்னம்வையாதே பழனிச்செட்டி 
ஊரார்சிரிப்பார் பழனிச்செட்டி யுனை 

ஒருவரும் நம்பார் பழனிச்செட்டி 
ஏரார் கொடையனீ பழனிச்செட்டி யொல்லை 

ஈயீநிதியம் பழனிச்செட்டி . 
மதியார் மதியார் பழனிச்செட்டி யுனக்கு 

மாழைபெரிதோ பழனிச்செட்டி 
கதியென்முற பழனிச்செட்டி யுன் 

கவிஞனானன்றோ பழனிச்செட்டி 
ததியிதுவென்றாற் பழனிச்செட்டி பொல்லை 

தனத்தாடேனீ பழனிச்செட்டி 
துநாள் வரைக்கும் பழனிச்செட்டி யதை 

எண்ணலையோ சொல்லு பழனிச்செட்டி . 
சட்டியிற்சோறுண்ணேன் பழனிச்செட்டி யெற்குத் 

தங்கக்கும்பந்தா பழனிச்செட்டி 
டாட்டினியுறினும் பழனிச்செட்டி யுன்னைப் 

பாடவலிதா பழனிச்செட்டி 
செட்டிக்கட்கெல்லாம் பழனிச்செட்டி நீ 

சீமானன்றே பழனிச்செட்டி 
அட்டியில்லாமலே பழனிச்செட்டி நிதி 

அருளுவாய் நடனீ பழனிச்செட்டி , 


( சுசு ) 


( சுரு ) 


भ 


கல்லுளிமாலை . 


( சஎ ) 


இல்லை யென்றாற் பழனிச்செட்டி நான் 

எங்கேபோவேன் பழனிச்செட்டி 
சொல்லவாவிதை நீ பழனிச்செட்டி கழனித் 

தூயவரிடத்தே பழனிச்செட்டி 
அல்லதுன் சீடன்பாற் பழனிச்செட்டி பொதியில் 

அறைகுவோம்விரைந்துவா பழனிச்செட்டி 
நல்லவனீயன்றோ பழனிச்செட்டி நிதி 

நல்கொல்லை நடனீ பழனிச்செட்டி . 
படுத்தடி பண்ணாதே பழனிச்செட்டி தமிழ்ப் 

பாவலர்க்கெளியானே பழனிச்செட்டி 
கொடுத்திடு தன மொல்லை பழனிச்செட்டி யினிக் 

கூசினாலே சுவேன் பழனிச்செட்டி 
அடுத்தெனைக்கெடுக்காதே பழனிச்செட்டி யீது 

அறமல்லசொன்னேன் பழனிச்செட்டி, 
கடுத்தின்ற து முந்தை பழனிச்செட்டி நற் 

கருணையல்லவோசொல்லு பழனிச்செட்டி 
தேவரைச்சிறைமீட்டே பழனிச்செட்டி சூரரைச் 

செகுத்துவேரறுத்தும் பழனிச்செட்டி 
ஆவலுனக்குண்டோ பழனிச்செட்டி நம்பும 

அடியார் பொருட்டன்றோ பழனிச்செட்டி 
பாவலரேறே பழனிச்செட்டி நம்பும் 

பத்தருக்கெளியாய் பழனிச்செட்டி 
காவலனாகின்ற பழனிச்செட்டி யொல்லை 

கனகந்தாநடனீ பழனிச்செட்டி . 
நல்லவருறவே பழனிச்செட்டி பெரிய 

நாயகி மகனே பழனிச்செட்டி 
வல்லவரேறே பழனிச்செட்டி மால் 

ருகாமுருகா பழனிச்செட்டி 
சல்லி ஒருரிப்பேனே பழனிச்செட்டி யெனைக் 

கண்ணினாற்பாராய் பழனிச்செட்டி 
தில்லையான் மகனே பழனிச்செட்டி பொல்லை 

திருத்தாவறஞ்செய்யப் பழனிச்செட்டி . 


( * சு ) 


மருக 


( எம் ) 


ஈயாவுலுத்தரைப் பழனிச்செட்டி நான் 

இயம்பமாட்டேனே பழனிச்செட்டி 
ஒடாக்கொடையானே பழனிச்செட்டி நான் 

உன் சொந்தமல்லவோ பழனிச்செட்டி 


கல்லுளிமாலை . 


dil to 


( எக ) 


த 


ST 


வாயாலிதஞ்சொல்லு பழனிச்செட்டி யுனை 

வருத்தப்படுத்துவேனா பழனிச்செட்டி 
தூயவாணிபத்தாலே பழனிச்செட்டி யொல்லை 

சொர்னநதாநடனீ பழனிச்செட்டி . 
தில்லைவன மெல்லாம் பழனிச்செட்டி யுனைச் 

செப்புவேனே நான் பழனிச்செட்டி 
நல்லவரிடத்தே ல்லாம் பழனிச்செட்டி யுனை 

நவிலுவேனே நான பழனிச செட்டி 
இல்லை யென் ஞாதே பழனிச்செட்டி யெனக் 

கீயத்தான் வேண்டும் பழனிச்செட்டி 
அல்லலைத் தீர்த்தே பழனிச்செட்டி தனம் 

அருளொல்லை நடனீ பழனிச்செட்டி , 
குஞ்சரிகணவா பழனிச்செட்டி யெழிற் 

குறவள்ளிகணவா பழனிச்செட்டி 
தஞ்சரியப்பா பழனிச்செட்டி திலலைச் 

சங்கரன் மகனே பழனிச்செட்டி 
வஞ்சகம்பண்ணாதே பழனிசசெட்டி செய்தால் 

வைவேனவைவேன் பழனிச்செட்டி 
நெஞ்சமிரங்கப்பா பழனிச்செட்டி யொலலை 

நிததாநித்தா பழனிசசெட்டி , 
சவலை நீ யென்றாற் பழனிச்செட்டி யுன்னைத் 

தவரெல்லாம் தொழுவதேன் பழனிச்செட்டி 
பவலயந்திரவோ பழனிசசெட்டி நற 

பாக்கியம் பெறவோ பழனிச்செட்டி 
நவநிதியெனக்குத்தா பழனிசெட்டி யுனை 

நானும்வணங்குகிறேன் பழனிச்செட்டி 
கவலையைத் தீர்ப்பாய் பழனிச்செட்டி கண்டங் 

கறுத்தான்மகனே பழனிச்செட்டி, 
காலத்தை வீணிலே பழனிச்செட்டி சும்மா 

கழிக்கமுறையோ பழனிச்செட்டி 
சீலத்தவர்பாற் பழனிச்செட்டி கழனிக்குச் 

சென்றுய்யவேணுநான் பழனிச்செட்டி 
ஞாலத்தவர்புகழ் பழனிச்செட்டி யுனை 

நம்பினேனே முற்றும் பழனிச்செட்டி 
சாலத் திருவொல்லைதா பழனிச்செட்டி தில்லைச் 

சங்கரன் மகனே பழனிச்செட்டி . 


( எச ) 


எ 0 


கல்லுளிமாலை . 


( எசு ) 


என ) 


கொழும்புக்குப்போகேன் பழனிச்செட்டி யது 

சொடியதேசம் பழனிச்செட்டி 
அழிம்பரலலோசெல்வார் பழனிச்செட்டி நானுன் 

அடியானல்லோ பழனிசெட்டி 
செழும்பான்மையனே பழனிசெட்டி தில்லைச் 

சீமான்மகனே பழனிச்செட்டி 
தொழும்பர்க்குரியாய் பழனிச்செட்டி யுன்னைத 

துதிக்கிறேனிதிதா பழனிச்செட்டி , 
சோனகர்தெருவெல்லாம் பழனிசெட்டி நான் 

சுற்றமாட்டேனே பழனிச்செட்டி 
ஞானச்சைவனானால்வோ பழனிச்செட்டி யுனனை 

நம்புமடுமையல்லோ பழனிச்செட்டி 
ஆனதாலெனக்குப் பழனிச்செட்டி செம் பொன 

அறஞ்செய்யவொலலைதா பழனிச்செட்டி 
வானவரேறே பழனிச்செட்டி தில்லை 

மன றன் மகனே பழனிச்செட்டி . 
காலிக்கிச்செல்லேன் பழனிச்செட்டி யது 

கயவர்தந்தேசம் பழனிச செட்டி 
நீலிமானே பழனிச்செட்டி தில்லை 

நிருத்தன மகனே பழனிச்செட்டி 
சோலிபண்ணாதே பழனிச்செட்டி யுன்னைத் 

துதிக்கிறேனித்தா பழனிச்செட்டி 
பாலியுன பூசைக்குப் பழனிச்செட்டி மிகப் 

பாலப்பசுத்தா பழனிச்செட்டி . 
கண்டிநாட்டுக்குப் பழனிச்செட்டி யொரு 

கனவினுஞ்செல்லேன் பழனிச்செட்டி 
வண்ட தேசம் பழனிச்செட்டி யங்கு 

மடையர்கள் வாசம் பழனிச்செட்டி 
தொண்டர்க்கெளியாய் பழனிச்செட்டி யுன்னைத் 

துதிக்கிறேனித்தா பழனிச்செட்டி 
தண்டைப்பதத்தாய் பழனிச்செட்டி திலலைச் 

சங்கரன் மகனே பழனிச்செட்டி . 
வீமலிப்பட்டணம் பழனிச்செட்டி யது 

வெய்யவர்வாசம் பழனிச்செட்டி 
சாமியாமிகுதி பழனிசசெட்டி பொல்லாக் 

கஞ்சமுமப்படி பழனிச்செட்டி 


சி 


| . ) 


கல்லுளிமாலை . 


எக 


( அ ) 


( அக ) 


பூமியெலாமிகப் பழனிச்செட்டி நான் 

போயலைகுவனோ பழனிச்செட்டி 
பாமியாகிய நீ பழனிச்செட்டி பொல்லை 

தனந்தரநடனீ பழனிச்செட்டி . 
கொங்குதேசம் பழனிச்செட்டி மிகக் 

கொடியோர்வாசம் பழனிச்செட்டி 
வங்காளதேசம் பழனிச்செட்டி பொல்லா 

வம்பர்கள்வாசம் பழனிச்செட்டி 
எங்குமப்படித்தான் பழனிச்செட்டி புனது 

இடமேநல்லது பழனிச்செட்டி 
இங்கநிதியொல்லைசா பழனிச்செட்டி தில்லைத் 

தூயோன் மகனெ பழனிச்செட்டி . 
சென்னபட்டணம் பழனிச்செட்டி பொல்லாத் 

திருடாகள் வாசம் பழனிச்செட்டி 
பொனீட்டுவானங்குப் பழனிச்செட்டி நான் 

போயலைந்திடமாட்டேன் பழனிச்செட்டி 
அனனவாகனனறொழும் பழனிசெட்டி நல்ல 

அறிஞர் தமமுறவே பழனிச்செட்டி 
உன்னையே நம்பினேன் பழனிச்செட்டி நிதி 

உர கொல்லாடனீ பழனிச்செட்டி , 
சிங்கப்பூருக்குப் பழனிச்செட்டி நான் 

செத்தாலும் போகமாட்டேன பழனிச்செட்டி 
வெங்கால் லோ செலவார் பழனிச்செட்டி யுனை 

மேவுமியான் செல்லலாமோ பழனிச்செட்டி 
பங்கமில்லாமலே பழனிச்செட்டி யான 

பாடுஞ்செந்தமிழுக்குப் பழனிச்செட்டி 
தங்கமிக்கொல்லைதா பழனிச்செட்டி தில்லைத் 

தாண்டவன் மகனே பழனிச்செட்டி , 
கோலப்பினாங்குங்கு பழனிச்செட்டி யெனைக் 

சொன்றாலும்போகமாட்டேன் பழனிச்செட்டி 
பாலர்களுஞ்செல்லார் பழனிச்செட்டி யவரும் 

பத்தன குடிப்பத்தரல்லோ பழனிச்செட்டி 
சாலத்தயா நிதியே பழனிச்செட்டி யென் 

தமிழ்க்கு நிதியொல்லைதா பழனிச்செட்டி 
ஆலமிடற்றோன்மைந்தா பழனிச்செட்டி நம்பும் 

அமரர்தஞ்சிறைமீட்ட பழனிச்செட்டி , 


( அட ) 


( அங ) 


எ 2. 


கல்லுளிமாலை . 


( அரு ) 


( அ ஈ ) 


அச்சக்கரையாழ்ப்பாணம் பழனிச்செட்டி சேலம் 

அறுப்புக்கோட்டைகமுதி பழனிச்செட்டி 
பிச்சைக்காரத்தேசமெல்லாம் பழனிச்செட்டி யுனைப் 

பேணுமியான் செல்லலாமோ பழனிச்செட்டி 
கச்சிப்பதியுடையாய் பழனிச்செட்டி தில்லைக் 

கானவனருள்பாலா பழனிச்செட்டி 
மெச்சுமென்றமிழுக்குப் பழனிசசெட்டி தனம் 

விரைந்துதாவிரை ததுதா பழனிச்செட்டி , 
நாகூர்வெளிப்பாளையம் பழனிச்செட்டி இத்தர் 

நச்சுமேலப்பாளையம் பழனிச்செட்டி 
ஆகாதகொச்சி கொல்லம் பழனிச்செட்டி நான் 

அடியெடுத்துவைக்கமாட்டேன் பழனிச்செட்டி 
போகாவிடங்களிற் பழனிச்செட்டி நான் 

பொன்னுக்காகப்போகலாமோ பழனிச்செட்டி 
நீகாநீகா பழனிச்செட்டி யொல்லை 

நிதிதாது நடனீ பழனிச்செட்டி , 
சிக்கஓகர்தானந்தர் பழனிச்செட்டி முதல் 

தேசிகரானவர் பழனிச்செட்டி 
அக்குரவர் மாணாக்கர் பழனிச்செட்டி கழனி 

அருமைமுத்துராமலிங்கர் பழனிச்செட்டி 
தக்கவவர்மாணாக்கர் பழனிச்செட்டி யென 

சற்குருவருணாசலர் பழனிச்செட்டி 
மிக்கலவர் சீடனான் பழனிச்செட்டி நிதி 

விரைந்து தாநடனீ பழனிச்செட்டி . 
என் குரவர்காமத்தார் பழனிச்செட்டி யவர் 

இணையாத்துறவு செய்தோர் பழனிச்செட்டி 
மன்புகழ்க்காசியிற்சென்று பழனிச்செட்டி யுன் 

மலரடியடைந்தாரே பழனிச்செட்டி 
அன்பிலருக்கெட்டாத பழனிச்செட்டி நல்ல 

அடிய ருறவே பழனிச்செட்டி 
பொன்பரிந்து கோடியொல்லை பழனிச்செட்டி யறம் 

புரியத்தா நடனீ பழனிச்செட்டி . 
சித்தியானந்தர் பழனிச்செட்டி யென்கு 

நேசமாகியதொண்டர் பழனிச்செட்டி 
சுத்தநடையினர்னகள் பழனிச்செட்டி யிரண்டு 

சுப்பிரமணியருளார் பழனிச்செட்டி 


அஎ ) 


( அஅ ) 


கல்லுளி மாலை . 


எங் 


( அக ) 


( சுய ) 


பத்தரிலிருவர்கள் பழனிச்செட்டி யுன் 

பதமலர்சேர்ந்தார்கள் பழனிச்செட்டி 
மித்திரனாகிய பழனிச்செட்டி நிதி 

விரைந்ததாநடனீ பழனிச்செட்டி , 
நேமத்தான்பட்டி தனிற் பழனிச்செட்டி யுனை 

நிசழ்த்து திருநாமத்தார் பழனிச்செட்டி 
சேமத்திரு ஞானச்செல்வர் பழனிச்செட்டி யுன் 

திருவடியடைந்தாரே பழனிச்செட்டி 
தாமத்தோளுடையானே பழனிச்செட்டி யற்பத் 

தையலாரிடத்தினிற் பழனிச்செட்டி 
காமுற்றவரைச்சொல்லேன் பழனிச்செட்டி யொல்லை 

கனார்தாாடனீ பழனிச்செட்டி . 
சோட்டையூர் தன்னிலே பழனிச்செட்டி யுன்னைக் 

கூறுமணணா மலையார்க்குப் பழனிச்செட்டி 
சாட்டுவ ஞானிசுகவியைப் பழனிச்செட்டி யவருன 

சழலினைச்சோந்தாரே பழனிச்செட்டி 
டெடினிற்சேர்க்கு நூல் பழனிச்செட்டி சுத்த 

வேதாம் தமன்றி யுண்டோ பழனிச்செட்டி 
நாட்டுக்கெல்லாமிறை நீ பழனிச்செட்டி நிதி 

நல்கொல்லை நடனீ பழனிச்செட்டி . 
கண்டனூர்தன்னிலே பழனிச்செட்டி யன்பர் 

கழறுமுன்ற னாமத்தார் பழனிச்செட்டி 
தொண்டரொருவருண்டு பழனிச்செட்டி யெற்குச் 

சொந்தமவர் மிகவும் பழனிச்செட்டி 
அடர் புகமுகுருவின்பாற் பழனிச்செட்டி யென்னை 

அழைத்து நன்றாய்ச் சேர்த்தவர் பழனிச்செட்டி 
தெண்டனிடுவேனவரைப் பழனிச்செட்டி யொல்லைத் 

திருத்தா நடனீ பழனிச்செட்டி . 
பொன்னம்பலவையா பழனிச்செட்டி துறவு 

பூண்டநற்புண்ணியவான் பழனிச்செட்டி 
இன்னம்பலர்களுண்டு பழனிச்செட்டி யெனக் 

கிட்டமவர்களெல்லாம் பழனிச்செட்டி 
அனனவர்க ளோடெல்லாம் பழனிச்செட்டி நான் 

அருமையாய்ப் பேசுவேன் பழனிச்செட்டி 
கன்னலனை யாயெற்குப் பழனிச்செட்டி யொல்லை 
கனகந்தாநடனீ பழனிச்செட்டி , 

7 


க ) 


கல்லுளி மாலை . 


( * P 


பள்ளத்தூர்ப்பரதேசி பழனிச்செட்டி யுன் 

பத்தரவ ரப்பா பழனிச்செட்டி 
உள்ளத்துறவுமுண்டு பழனிச்செட்டி வெளி 

யுற்ற துறவுமுண்டு பழனிச்செட்டி 
கள்ளத்தனங்களில்லை பழனிச்செட்டி நான் 

கண்டேனீயுமறிவாய் பழனிச்செட்டி 
கொள்ளைத்தன மொல்லைதா பழனிச்செட்டி தில்லைக் 

கூத்தாடிமகனே பழனிச்செட்டி 
சுப்பராயப்பரதேசி பழனிச்செட்டி யென்குரு 

தொண்டர்களி லொருவர்காண் பழனிச்செட்டி 
செப்புமக்குரலர் மேற பழனிச்செட்டி பிள்ளைத்தமிழ 

சித்தமகிழ்ந்துரைத்தார் பழனிச்செட்டி 
மைப்படுகண்மின னார்பாற் பழனிச்செட்டி யவரை 

மயங்காமலினிக்காப்பாய் பழனிச்செட்டி 
ஒப்பிலாவுறவே பழ செட்டி நிதி 

யொல்லைதா நடனீ பழனிச்செட்டி . 
உடலாதிமூன்றையும் பழனிச்செட்டி யுனக் 

குண்மையாயீத்தவா பழனிச செட்டி 
திடமாயா ண்ணாமலையார் பழனிச்செட்டி மூனிச் 
சிதம்பரை 

ரையாவுனக்கனபர் பழனிச்செட்டி 
மடமாதராசையைப் பழனிச்செட்டியையோ 

மறந்தாரே மறந்தாரே பழனிசசெட்டி 
இடமாத மூன்றையும் பழனிச்செட்டி யொலை 

ஈயெற்குநடனீ பழனிச்செட்டி . 
மாதேவர் கிருட்டினர் பழனிச்செட்டி யுனக்கு 

வளமாகிய தொண்டர் பழனிச்செட்டி 
தீதுறுமாதரின்பம் பழனிச்செட்டி யவர் குத் 

தெரியாதே தெரியாதே பழனிச்செட்டி 
கோதிலாருறவே பழனிச்செட்டி சற் 

குணப்பெருங்கடலே பழனிச்செட்டி 
ஈதலறஞ்செய்யப் பழனிச்செட்டி நிதி 

ஈயொல்லை நடனீ பழனிச்செட்டி , 
ஆடிப்பூரத்திற் பழனிச்செட்டி பென்னை 

ஆளருணைக்குரவற்குப் பழனிச்செட்டி 
நாடிப்பூ 

சை செய்யவும் பழனிச்செட்டி பல 
கல்லறங்கள் செய்யவும் பழனிச்செட்டி 


( கூசு 


( கஎ ) 


கல்லுளி மாலை . 


| 458 


தேடிப்பாயலையாமலே பழனிச்செட்டி பிச் 

சிலாபத்திலேவிரைந்து பழனிச்செட்டி 
கோடிப்பொனனொல்லைதா பழனிச்செட்டி தில்லைக் 

கூத்தாடிமிக்னே பழனிச்செட்டி , 
மாழச்செல்வர் , ரிதம் பழனிச்செட்டி டன்னம் 

வளமாயடியா கீயப் பழனிச்செட்டி 
மேழிசசெல்லமுமவேண்டும் பழனிச்செட்டி சொல்லும் 

வேலை-சேவலரும் வேண்டும் பழனிச்செட்டி 
ாழிகவுணியனே பழனிச்செட்டி யொலை 

சாணியுமி - தசா பழனிச்செட்டி 
போழி பொடியனே பழனிச்செட்டி தலலைக் 

கூத்தாடிமகனே பழனிசசெட்டி . 
பாகனேரியெனு மூரிற பழனிச்செட்டி யொரு 

பாருனக்குண்டு பழனிச செட்டி 
ஆகுமவர்திருநாமம் பழனிச செட்டி முத் 

அஞ்சனத்திருநாமம் பழனிசசெட்டி 
சோலேன் குருவுக்குப் பழனி செட்டி மெய்த் 

தொண்டரவாகாண் பழனிச்செட்டி 
நாசாசனவாசனா பனிச்செட்டி நிதி 

நலகொல்லை நடனீ பழனிச்செட்டி . 
கல்லலெனும்பதியிற் பழனிச செட்டி யுனக்குக் 

கட்டி ( ரேகோயில் பழனிச்செட்டி 
நல்லவேதாந்தியப்பா பழனிச்செட்டி சுவேத 

நாமமவர்நாமம் பழனிச்செட்டி 
வல்லவாமிகவும்பபா பழனிச்செட்டி குடும்ப 

மருவி னு மடங்காரே பழனிசசெட்டி 
கலையான் மகனே பழனிசசெட்டி யறஞ் 

செய்யநிதயொல்லைதா பழனிச்செட்டி . 
கானாசகுடியெனு மூரிற் பழனிச்செட்டி நற் 

கலியின துநாமத்தார் பழனிச்செட்டி 
சோரமிலெனகுரவர்க்குப் பழனிச்செட்டி சற் 

குணமுள்ள சீடர்காண் பழனிச்செட்டி 
(சாதன பழனிச்செட்டி நான் 

சொல்லுவனோநின்றமிழிற் பழனிச்செட்டி 
வீர் துணைவா பழனிச்செட்டி நிதி 

வினாந்துதாநடனீ பழனிச்செட்டி . 


* 


இரை 


எசு 


கல்லுளி மாலை . 


( ள ச ) 


சொல்லுமித்தவரையெலாம் பழனிச்செட்டி யென்றுந் 

துன்னியேயிருப்பதன்றிப் பழனிச்செட்டி 
புல்லலுறுந்தேசங்களிற் பழனிச்செட்டி நான் 

பொன்றேடப்போகமாட்டேன் பழனிச்செட்டி 
நல்லவனாகிய பழனிச்செட்டி யிந்த 

ஞாயாமெல்லாமுணர்ந்து பழனிச்செட்டி 
ஒல்லையோனகந்தா பழனிச்செட்டி புலி 

ஊரன்றன் மகனே பழனிச்செட்டி 
கோடி நிதியீவரேனும் பழனிச்செட்டி யளகைக் 

குபேரனென்றாலுந்தான் பழனிச்செட்டி 
பாடுவனோதமிழ் பழனிச்செட்டி யுன் 

பத்தர்குடிப்பாலனல்லோ பழனிச்செட்டி 
நீடுவீரசைவனாச்சே பழனிச்செட்டி யெற்கு 

நிதியொரு துரும்பல்லோ பழனிச்செட்டி 
மாடேறி மகனே பழனிச்செட்டி யொல்லை 

வழங்குவாய் நிதிமிகப் பழனிச்செட்டி 
சூலையைவிடுத்தந்தை பழனிச்செட்டி மெய்த் 

தொண்டரையாண்டதுபோற பழனிச்செட்டி 
சீலவீரசைவமாகப் பழனிச்செட்டி யென் 

சேய்முதலோரையெல்லாம் பழனிச்செட்டி 
சாலத்தயாநிதியே பழனிச்செட்டி நீ 

தடுத்தினியாட்கொள்வாய் பழனிச்செட்டி 
வேலாயுதத்தெய்வமே பழனிச்செட்டி நிதி 

விரைந்துதாநடனீ பழனிச்செட்டி . 
சேயெனும் வடிவாய் பழனிச்செட்டி தில்லைச் 

சிதம்பரமன்கனே பழனிச்செட்டி 
தாயினு மினியாய் பழனிச்செட்டி யொரு 

சச்சிதானந்தனே பழனிச்செட்டி 
ஓயாக்கொடையானே பழனிச்செட்டி யெனக் 

கொல்லைநிதிமிகத்தா பழனிச்செட்டி 
ஈயாக்கடையரெலாம் பழனிச்செட்டி பார்க்கில் 

என் கடைரோமங்காண் பழனிச்செட்டி 
அகத்தியர்வணங்கும் பழனிச்செட்டி தில்லை 

அந்தணர்வணங்கும் பழனிச்செட்டி 
மகத்துக்கள் வணங்கும் பழனிச்செட்டி நெடு 

மாலயன்வணங்கும் பழனிச்செட்டி 


M 


NTH 


கல்லுளிமாலை . 


எஎ 


இகத்தின்பமொல்லைதா பழனிச்செட்டிப பர 

இன்பமுமொல்லைதா பழனிச்செட்டி 
சகத்துளோர்க்கரியாய் பழனிச்செட்டி தில்லைத் 

தாண்டவனமேென பழனிச்செட்டி . 
ஓடுங்கண்ணருவியும் பழனிச்செட்டி யுன்பால் 

உறுதிகெஞ்சமும் பழனிச்செட்டி 
பாடும் வாயுமல்லாற பழனிச்செட்டி யினிப் 

பணணும் பூசைவேறுமுண்டோ பழனிச்செட்டி 
வாடுதல்தன்னை நீக்கிப் பழனிச்செட்டி யொல்லை 

வழங்குவாய் நன்னிதி பழனிச்செட்டி 
நாடுவார்க்கமுதமே பழனிச்செட்டி தில்லை 

நடராசன் மகனே பழனிச்செட்டி . 
சூரனுமழிந்தானே பழனிசசெட்டி யுன்னைத் 

துணிவாகநம்பாமற பழனிச்செட்டி 
ஆருனை நமபாதார் பழனிச்செட்டி யிந்த 

அகிலத்தில் வாழ்வார் பழனிச்செட்டி 
வீரர்கள் துணைவனே பழனிச்செட்டி யெங்கள் 

மெய்க்குலதெய்வமே பழனிச்செட்டி 
தாரமிரண்டுள்ளாய் பழனிச்செட்டி யொல்லை 

தாநிதிநடனீ பழனிச்செட்டி . 
ஞானிச்செட்டிமகனே பழனிச்செட்டி யிங்கு 

நானொருமாற்றஞ்சொல்வேன் பழனிச்செட்டி 
ஈனக்குணததையெலாம் பழனிச்செட்டி நான் 

ஈகிறேன் வாங்கிக்கொள் பழனிச்செட்டி 
ஞானக்குணத்தைத் தா பழனிச்செட்டி மிதில் 

நயமிருவோர்க்குமுண்டு பழனிச்செட்டி 
வானத்தவர் வணங்கும் பழனிச்செட்டி நிதி 

வழங்கொல்லையறஞ்செய்யப் பழனிச்செட்டி , 
வீரனென்றாலென்ன பழனிச்செட்டி யுனக்கு 

வெருளுவ னோநான பழனிச்செட்டி 
சூரனோகானஞ்சப் பழனிச்செட்டி யவன் 

துணைவனோநானஞ்சப் பழனிச்செட்டி 
ஆரென நினைந்தாய் பழனிச்செட்டி மெய் 

அன்பனல்லோ நான் பழனிச்செட்டி 
கோரமினடனீ பழனிச்செட்டி யெற்குக் 

கோடி நிதியொல்லைதா பழனிச்செட்டி , 


( ளய ) 


( 5 ) 


எஅ 


கல்லுளிமாலை . 


(inae 


ஒப்பினிவைப்பேன் பழனிச்செட்டி யுனக் 

கோயாமலழுவேன் பழனிச்செட்டி 
அப்பாவப்பா பழனிச்செட்டி யென 

தரசேயரசே பழனிச்செட்டி 
வைப்பேவபைபே பழனிச்செட்டி பொல்லை 

மாழைமி வந்தா பழனிச்செட்டி 
செப்பற்கரியாய் பழனிச் செட்டி தில்லைச் 

சீமான் மகனே பழனிச்செட்டி . 
வீர மெங்கே பழனிச்செட்டி வெற்றி 

வேல் தானெங்கே பழனிச்செட்டி 
தீரமெங்கே பழனிச்செட்டி மிகத் 

தியாகமெங்கே பழனிச்செட்டி 
பாரதெய்வமே பழனிச்செட்டி நிதி 

பாலிப்பாய்பாலிப்பாய் பழனிச்செட்டி 
ஓரஞ்செய்யாதே பழனிச்செட்டி நிந்தை 

ஓதுவனடனீ பழனிச்செட்டி . 
மாலையைக்கொழுந்தைப் பழனிச்செட்டி திருடி 
மடியினில்வைப்போர் 

பழனிச்செட்டி 
சாலுநின் கருணையைப் பழனிச்செட்டி சோரம் 

ன் செய்ய முடியாதே பழனிச்செட்டி 
பாலியே நிதியம் பழனிச்செட்டி யெண்ணிப் 

பார்ப்பதென சொல்லே பழனிச்செட்டி 
சொலிபண்ணாதே பழனிச்செட்டி நிநதை 

சொல்லுவனடனீ பழனிச்செட்டி , 
சற்குணக்குழவியைப் பழனிச்செட்டி நின் 

தன்பாலிரந்தே பழனிச்செட்டி 
துற்குணமறியான் பழனிச்செட்டி யென்னைச் 

சுதனாகப் பெற்றானே பழனிச்செட்டி 
நற்குறளின் படி பழனிச்செட்டி பேறு 

நண்ணினவனல்லோ பழனிச்செட்டி 
நிற்குணவடிவே பழனிச்செட்டி யெற்கு 

நிதிதானடனீ பழனிச்செட்டி . 
என் கவிப்பிரபுவே பழனிச்செட்டி பன் 

னிருசெவிப்பிரபு நீ பழனிச்செட்டி 
புன் கவிகேளாயே பழனிச்செட்டி யந்தப் 

புல்லருனைப்பாடாரே பழனிச்செட்டி 


தா 


(ளயச ) 


( ளயரு ) 


கல்லுளிமாலை . 


எக 


( ள யசு ) 


( ள ய எ ) 


நன் கீயாத தெய்வத்தைப் பழனிச்செட்டி சனவிலும் 

நான்சவியிற்சொல்லேனே பழனிச்செட்டி 
பொன் கோடி பொல்லைதா பழனிச்செட்டி யறம் 

புரிந்திட நடனீ பழனிச்செட்டி . 
பொய் சொல்லியீட்டினாற் பழனிச்செட்டி மிக்க 

பொருள்சனீட்டலாம் பழனிச்செட்டி 
ஐயோவழியுமே பழனிச்செட்டி நல் 

அந்தது . குமாகாதே பழனிச்செட்டி 
மெய்யாமெய்யா பழனிச் செட்டி யெற்கு 

விரைந்சிப்பியாணியத்தமற பழனிச்செட்டி 
துயய நிதிகோடிதா பழனிச்செட்டி தமிழ் 

சொல்லுகிறேனட m பழனி செட்டி . 
காதலியின் பம பழனிச் செட்டி மிக்க 

கசப்பாயிரு.தாற் பழனிச்செட்டி 
மாதா விருப் னெமுளே பழனிச்செட்டி நான 

மறைக் குலதெயவமே பழனிச செட்டி 
பாதகப்பாலுக்குப் பழனிச்செட4. யப்பா 

பணங்கொடுததாயே பழனிச்செட்டி 
போதுமாட ன ம ா பழனிச்செட்டி யொல்லைப் 

பொலனெற்கயறஞ்செய்யப் பழனிச்செட்டி . 
வேதியாேனும் பழனிச்செட்டி யுன்னை 

மேவா மூடரை பழனிச் செட்டி 
சாதிகெட்டவைணவரைப் பழனிச்செட்டி நீறு 

தானிடாககொடியோனாப் பழனிச்செட்டி 
போதுற்றபாதகரைப் பழனிச்செட்டி கனவிலுங் 

கும்பிட்டனே நான் பழனிச்செட்டி 
பூகப்பிரபுவே பழனிச்செட்டி யெற்குப் 

பொருள்தாநடனீ பழனிச்செட்டி , 
கள்ளவைணவர்க்குப் பழனிச்செட்டி யிள நீர்க் 

காவடியுனச்பெடுப்பார் பழனிச்செட்டி 
மள்ளா ரதிகமாச்சே பழனிச்செட்டி நீறு 

வாஞ்சையுடன்பூசுவாரே பழனிச்செட்டி 
உள்ளதோபொய்யோ பழனிச்செட்டி யெனக் 

சோதுவாய் நடன் மைந்தா பழனிச்செட்டி 
வள்ளலாம்பிரபுவே பழனிச்செட்டி யொல்லை 

வாணிபத்தால் நித்ரா பழனிச்செட்டி , 


( மாயஅ ) 


( m Ms ) 


{ ள உய ) 


அப் 


கல்லுளி மாலை . 


( உக ) 


( 22 ) 


மாதவர்க்கீவான் பழனிச்செட்டி பொன்னை 

மதித்து நான்றமிழ் சொன்னேன் பழனிச்செட்டி 
காதலுக்கின்றே பழனிச்செட்டி வீண் 

காரியத்துக்கினறே பழனிச்செட்டி 
ஈது நீயறியாயோ பழனிச்செட்டி யுனை 

எத்துவாரெவர்கொலோ பழனிச்செட்டி 
ஆதலாலொல்லைதா பழனிச்செட்டி தில்லை 

அரனார் மகனே பழனிச்செட்டி . 
பித்தன் மகனென்பேன் பழனிச்செட்டி யுன்னைப் 

பேதை தன மகனென்பேன் பழனிச்செட்டி 
பத்தன்யான் சொல்லலாம் பழனிச்செட்டி மற்றப் 

பயல்சொன்னாற்கெடுவனே பழனிச்செட்டி 
இத்தை நீயறியாயோ பழனிச்செட்டி யுனக் 

கெல்லாந்தெரியுமே பழனிச்செட்டி 
மெத்த நிதியொல்லைதா பழனிச்செட்டி குன்றா 

மெய்யறமியான் செய்ய பழனிச்செட்டி . 
பல்லார்க்குச் சனியன் பழனிச்செட்டி பொல்லாப் 

பாதகச்சனியன் பழனிச்செட்டி 
பொல்லாச்சனியன் பழனிச்செட்டி கெசப் 

போக்கிலிக்களி பழனிச்செட்டி 
நல்லார்க்குவேண்டாம் பழனிசசெட்டி மெய்ஞ் 

ஞானிக்கும்வேண்டாம் பழனிச்செட்டி 
தில்லாபுரியானி பழனிச்செட்டி யறஞ் 

செய்யநிதியொல்லைதா பழனிச்செட்டி , 
பல்லாக்கேறும்பயல்சள் பழனிச்செட்டி யுன் 

பதிக்கேவந்தாற் பழனிச்செட்டி 
எல்லாரையும் போலே பழனிச்செட்டி படி 

ஏறித்தான் வரண்ேடும் பழனிச்செட்டி 
நல்லாவிருந்தாயே பழனிச்செட்டி யார்க்கும் 

நடுவாய்மலைமேலே பழனிச்செட்டி 
பொல்லார்க்சரியாய் பழனிச்செட்டி யொல்லைப் 

பொருள் தா நடனீ பழனிச்செட்டி . 
உன்னையான் மறக்கினும் பழனிச்செட்டி, மிக்க 

உந்தையைமறக்கினும் பழனிச்செட்டி 
என்னையாள் குரவனைப் பழனிச்செட்டி மறந் 

தெண்ணுவதுமுண்டோ பழனிச்செட்டி 


( ள 2 ) 


( ள உச ) 


கல்லுளி மாலை . 


அக 


! 1 உரு ) 


( 1 உசு) 


கன்னலனையாய் பழனிச்செட்டி யென் 

கண்ணே மணியே பழனிச்செட்டி 
பொன்னெனக்களியொல்லை பழனிச்செட்டி யறம் 

புரிந்திடநடனீ பழனிச்செட்டி , 
குருமொழிதனை நம்பிப் பழனிச்செட்டி நான் 

கோயிலிலோராண்டிருந்தேன் பழனிச்செட்டி 
பொருவிலாவறஞ்செய்தேன் பழனிச்செட்டி யங்குப் 

புன் மின்னார்சுசோவீந்தேன் பழனிச்செட்டி 
வருமோதீமையும் பழனிச்செட்டி நடன் 

மகனே குகனே பழனிச்செட்டி 
தருவாயினிநிதி பழனிச்செட்டி சற்றுந் 

தாமதம்பண்ணாதே பழனிச செட்டி , 
உனக்கிணையாந்தெய்வம் பழனிச்செட்டி வேறே 

உண்டென்போரையும் பழனிச்செட்டி 
மனக்கோதகன்றவர் பழனிச்செட்டி எழனி 

மாதவற்கொப்பாகப் பழனிச்செட்டி 
வினைக்காமொருவரைப் பழனிச்செட்டி சரியாய் 

விளம்புமவாையும் பழனிச்செட்டி 
நினைக்கேன் கனவினும் பழனிச்செட்டி யொல்லை 

நிதிதா கடனீ பழனிச்செட்டி , 
குருபூசைக்கும் பழனிசசெட்டி குன்றக் 

குடித்திருநாட்கும் பழனிச்செட்டி 
திரிசிரபு , மிருந்து பழனிச்செட்டி யுடனே 

திருமெய்யத்துக்கெய்தினேன் பழனிச்செட்டி 
தரிச்சேனாமத்தியிற் பழனிச்செட்டி யெனக்குச் 

சரியோ மூடப்பயல்கள் பழனிச்செட்டி 
ஒருவாகனமும் வேண்டேன் பழனிச்செட்டி நிதி 

ஒல்லைதாநடனீ பழனிச்செட்டி , 
இடைமரு சரிந்து பழனிச்செட்டி தில்லைக் 

கேகினேனேயுடனே பழனிச்செட்டி 
நடராசன் சிரத்தை பழனிச்செட்டி யுனக்கு 

நன்றாய்த்தெரியுமே பழனிச்செட்டி 
விடமன்ன பல்லாக்குப் பழனிச்செட்டி யெனக்கு 

வேண்டாம்வேண்டாம் பழனிச்செட்டி 
திடமாகக்கனகந்தா பழனி செட்டி யறஞ் 

செய்திடவிலாந்தின்று பழனிச்செட்டி 


( ளஉஎ ) 


( 2 ) 


( ள உ க ) 


கல்லுளிமாலை . 


( ள தூய ) 


( ஙக) 


சடகோபர்மு லினோர் பழனிச்செட்டியுனைச் 

சார்ந், மெய்ஞானியர் பழனிச்செட்டி 
மடவைணவரைப்போற் பழனிச்செட்டி நீற்றை 

வாங்கிக்கீழ்ப்போடாரே பழனிச்செட்டி 
நடராசனையுன்னைப் பழனிச்செட்டி நிந்தை 

நவில்வாவாரோவணுவும் பழனிச்செட்டி 
கடவாரணக்கனிட்டா பழனிச்செட்டி டெற்தக் 

கனசமிக்கொல்லைதா பழனிச்செட்டி , 
தாதன்பட்டியிலிருந்து பழனிச்செட்டி யுடனே 

சத்திரப்பட்டிக்கிப் பழனிசசெட்டி 
லுன் மலைகாணப் பழனிச்செட்டி மிகு 

சிரத்தையாய்வந்தேனே பழனிச்செட்டி 
ஈது நீயறிவையே பழனிச்செட்டி யெனக் 

கேதுக்குப்பல்லாச்குப் பழனிச்செட்டி 
மாதவன் மருகனே பழனிச்செட்டி நிதி 

வழங்கொல்லைாடனீ பழனிச்செட்டி , 
தச்சளூர் திருப்புன்கூர் பழனிச்செட்டி சிவ 

தலங்க ளினம்பல பழனிச்செட்டி 
மிக்கவுஞ்சீரணந்தான் பழனிச்செட்டி சற்று 

மேவுதற்கு நீதியோ பழனிச்செட்டி 
முக்கணாயகன் மைந்தா பழனிச்செட்டி பாரி 

முதலாளியோச்சே பழனிச்செட்டி 
க்கணமேபொன்தா பழனிச்செட்டி யந்த 

இரும்பணி செய்திடப் பழனிச்செட்டி , 
ததிதாகிருதந்தா பழனிச்செட்டி யாவின் பால 

தாம்பூசைக்குப் பழனிச்செட்டி 
திதிதாமிகவொல்லைப் பழனிச்செட்டியறஞ் 

செய்து நான் மகிழ்ந்திடப் பழனிச்செட்டி 
கதிதாபதியுந்தா பழனிச்செட்டி முத்துக் 

கந்தாவந்தாள் பழனிச்செட்டி 
விதிதாழ்பரத்தய் பழனிச்செட்டி தில்லை 

வேதியன் மதலாய் பழனிச்செட்டி , 
காசுமிகக்கொடுத்தே பழனிச்செட்டி யன்பால் 

சறந்துதான் வாங்கினும் பழனிச்செட்டி 
தோசிமுண்டைகள் தான் பழனிச்செட்டியதில் 

தோயத்தை விடுகிறார் பழனிச்செட்டி 


{ 1 • ..) 


( ள ந ங ) 


கல்லுளி மாலை . 


அக 


( ள நச ) 


பூசையுனக்குச் செய்யப் பழனிச்செட்டி டெப் 

போதுமென் கிரகத்திற பழனிச்செட்டி 
ஆசினறசீரந்தா பழனிச்செட்டி நிதி 

அருளொல்லை நடனீ பழனிச்செட்டி , 
பூதியையணியினும் பழனிச்செட்டி யுன்னைப் 

பூசைகள் புரியிலும் பழனிச்செட்டி 
வேதாந்த நூலினைப் பழனிச்செட்டி சற்றும் 

விரும்பாதவர்களைப் பழனிசசெட்டி 
மூதேவிகளென்றே பழனி+ செட்டி கண்டால் 

முகத்தை நான்மாறு வேன பழனிச்செ ---- 
தாதாவாகிய பழனிசெட்டி நீக 

தாவொல்லை 5-னீ பழாரிச்செட்டி . 
ஐயமானபோதெலாம் பழனிசசெட்டி நீ 

அகலவேநினயே பழனிச செட்டி 
மெய்யன் பாசண்ட பின பழனிச்செட்டி சென்பால் 

சைவினிதாயே பனிச்செட்டி 
துயய திருமானமருகா பழனிச செட்டி யெங்கா 

தரைச்சாமியேல்லோ பழனி . செட்டி 
வையகமபுாழ்மெய்யா பழனிச்செட்டி நிதி 

ழங்கொல்லை நடனீ பழனிச்செட்டி , 
உருதைதலங்களிற் பழனிச செட்டி புலி 

ஊரினிலிட்டம பழனிசசெட்டி 
அகதோ நிறைலங்றை பழனிச்செட்டி திரு 

ஆவினன குடியிட்டம் பழனிச்செட்டி 
* ததததலங்களோலும் பழனிச்செட்டி சான்றோர் 

இருக்கின்றதன் மிட்டம் பழனிச்செட்டி 
கருதாமுருகா பழனிச்செட்டி யொல்லைக் 

கனகந்தாத .. m பழனிச்செட்டி , 
பருப்பும் நெய்யும் பழனிச்செட்டி கொடுவா 

பருகுவேன பருகுவேன் பழனிச்செட்டி 
விருப்பமானபால் பழனிச்செட்டி யான த 

மெத்தவுங்கொடுயா பழனிச் + 
திருப்பு படிக்கிறேன் பழளிடை யுனைத் 

தெண்டஞ்செய AL the ty-டி 
குருப்பெருமானே பழ 

1 --- பொங்க 
கொடுத்தி ... ப மாரி .. -- . 


ay 


( ** } 


( ள ங எ ) 


கல்லுளி மாலை . 


வங்கக்காய் முதிரப் பழனிச்செட்டி தோட்டத்தில் 

மலிவாய்க்காய்க்கட்டும் பழனிச்செட்டி 
பங்கமில்தவருக்குப் பழனிச்செட்டி நான் 

பாலிக்க வேண்டும் பழனிச்செட்டி 
மங்கையர் பொன்னாற் பழனிச்செட்டி யென் 

வாணிபங்குறையுமோ பழனிச்செட்டி 
இங்கென் குறைச்சல் பழனிச்செட்டி நிதி 

ஈயொல்லை நடனீ பழனிச்செட்டி . 


( ஈசு ) 


தங்கக்குருவைப் பழனிச்செட்டி யருணா 

சலசற்குருவைப் பழனிச்செட்டி 
துங்கக்குருவைப் பழனிச்செட்டி துறவு 

சாமிக்குருவைப் பழனிச்செட்டி 
இங்குற்றதாலல்லோ பழனிச்செட்டி யும 

திட்டமுறப்பாடினேன் பழனிச்செட்டி 
சங்கமவடிவே பழனிச்செட்டி நிதி 

தாவொல்லை நடனீபழனிச்செட்டி 


( கசம் ) 


முத்துக்குருவைப் பழனிச்செட்டி மின்னார் 

மோகமற்ற குருவைப் பழனிச்செட்டி 
சித்துக்குருவைப் பழனிச்செட்டி சிதமபரர் 

சேட்டனாங்குருவைப் பழனிச்செட்டி 
மெத்தக்கருதினேன் பழனிச்செட்டி சகல 

மேன்மையும் பெற்றேன் பழனிச்செட்டி 
பத்தர்க்கெளியாய் பழனிச்செட்டி நிதி 

பாலியொல்லை நடனீ பழனிச்செட்டி , 


(கசக ) 


தாதையைப் பார்க்கினும் பழனிச்செட்டி மெத்தச 

சமர்த்தனீயறிவாய் பழனிச்செட்டி 
ஒதுஞ்சமர்த்திருந்தும் பழனிச்செட்டி நான் 

ஒருவஞ்சம்பண்ணேனே பழனிச்செட்டி 
நீதியுந்தப்பேனே பழனிச்செட்டி பான் 

நிசந்தப்பிப்போனேனோ பழனிச்செட்டி 
திலிப்பிவாணிபத்தாற் பழனிச்செட்டி யொல்லைத் 

திருத்தாநடனீ பழனிச்செட்டி , 


(கசஉ 


கல்லுளிமாலை 


அரு 


( கசக ) 


( கசச ) 


மெத்தச்சமர்த்தனீ பழனிச்செட்டி யுனை 

மேவுஞ்சமர்த்தனான் பழனிச்செட்டி 
இத்தையறியாமற் பழனிச்செட்டி தில்லை 

ஈசன் மகனே பழனிச்செட்டி 
புத்தியில்லாப் பயல்களெலாம் பழனிச்செட்டி யறத்தைப் 

புகழாமலிகழ்ந்தாரே பழனிச்செட்டி 
அத்தம் விரைந்துதா பழனிச்செட்டி நான் 

அவர்களைப் பழித்திடப் பழனிச்செட்டி. 
நின்னைப் பூசிக்குமறையோர் பழனிச்செட்டி யன்பு 

நீங்கலாகச்சிலத்திற் பழனிச்செட்டி 
உன்னருங்கண்ணப்பற்குப் பழனிச்செட்டி நல்லூரர் 

உறவின் முறையாரோ பழனிச்செட்டி 
பன்னவேண்டுமதைநன்றாய்ப் பழனிச்செட்டி பொறையிற் 

பரவையுமிணையிலாப் பழனிச்செட்டி 
பொன்னம்பலன்மைந்தா பழனிச்செட்டி யொல்லை 

பொன் தாபூத்தா பழனிச்செட்டி .. 
நித்திரைவேளையோ பழனிச்செட்டி ஞான 

நிட்டைதானோசொல்லு பழனிச்செட்டி 
கத்தினேனேமிகப் பழனிச்செட்டி பன்னிரு 

காதினும் நுழையலையோ பழனிச்செட்டி 
முத்தமிழ்ப்பிரபுவே பழனிச்செட்டி யெனை 

மோசநீபண்ணாதே பழனிச்செட்டி 
சத்தியவானே பழனிச்செட்டி நிதி 

தாவொல்லைநடனீ பழனிச்செட்டி . 
சைவநாயகனே பழனிச்செட்டி வீர 

சைவநாயகனே பழனிச்செட்டி 
பொய்யருக் கெட்டாய் பழனிச்செட்டி பரி 

பூரண வடிவே பழனிச்செட்டி 
மெய்யாய் நம்பினேன் பழனிச்செட்டி யெற்கு 

மிகவொல்லை நிதிதா பழனிச்செட்டி 
அய்யாவப்பா பழனிச்செட்டி யோட் 

டாண்டிமகனே பழனிச்செட்டி . 
கற்புடையாள் மைந்தா பழனிச்செட்டி நின்னைக் 

கழறுங்கவியிலெலாம் பழனிச்செட்டி 
சிற்பொதுவோன்மைந்தா பழனிச்செட்டி மிகச் 
சிறப்பாகநானுரைப்பேன் பழனிச்செட்டி 

8 


( கச ரு ) 


( கசக) 


அசு 


கல்லுளிமாலை . 


( கசஎ ) 


( கசஅ 


அற்பரைப்பா டுங்கவிஞர் பழனிச்செட்டி தாதை பேர் 

அறையினுமையந்தானே பழனிச்செட்டி 
துற்பாத கருக்கெட்டாப் பழனிச்செட்டி யெற்குச் 

சொர்னமிக் கொல்லைதா பழனிச்செட்டி . 
பாக்கியவானே பழனிச்செட்டி யுன் 

பதிவிசாரணையைப் பழனிச்செட்டி 
போக்கிலிக்கேனீந்தாய் பழனிச்செட்டி யுன்னைப் 

புகலுவேனிந்தை பழனிச்செட்டி 
நீக்குவிரைவிலே பழனிச்செட்டி யதை 

நினதடியார்க்கியப் பழனிச்செட்டி 
சீக்கிரநிதிதா பழனிச்செட்டி யறஞ் 

செய்திட நடனீ பழனிச்செட்டி . 
ஆரூர்க்கோவிலிற் பழனிச்செட்டி நடக்கும் 

அநியா யத்தைப் பழனிச்செட்டி 
பாரேன் கண்ணாலே பழனிச்செட்டி யுன்னைப் 

பழிப்பேன் பழிப்பேன் பழனிச்செட்டி 
வீரமெங்கே பழனிச்செட்டி யார்க்கும் 

விலைக்கோவிற்றாய் பழனிச்செட்டி 
சீராக்கதனைப் பழனிச்செட்டி யொல்லை 

திருத்தாநடனீ பழனிச்செட்டி , 
பணக்காரனீயென்றாற் பழனிச்செட்டி நான் 

பயப்படமாட்டேனே பழனிச்செட்டி 
குணக்காரனானல்லோ பழனிச்செட்டி யுன்னைக் 

கூறுங்கவிஞனல்லோ பழனிச்செட்டி 
மணக்கடப்பந்தாராய் பழனிச்செட்டி வள்ளி 

மாப்பிள்ளைத்துரையே பழனிச்செட்டி 
ணக்கமாய்நிதியீவாய் பழனிச்செட்டி யின்றேல் 

எசுவேனடனீ பழனிச்செட்டி . 
முதலாளிநீயென்றாற் பழனிச்செட்டி யுன் 

முறுக்குக்குகானஞ்சேன் பழனிச்செட்டி 
பதமுன் மேற்பாடினேன் பழனிச்செட்டி வண்ணம் 

பாடச்சொன்னாற்பாடுகிறேன் பழனிச்செட்டி 
மதஞ்சைவமுடையாய் பழனிச்செட்டி வள்ளி 

மடந்தைமணாளா பழனிச்செட்டி 
இதமாய் நிதிதா பழனிச்செட்டி இன்றேல் 

ஏசுவேனடனீ பழனிச்செட்டி . 


+ - ) 


( கரும் 


அஎ 


( கரு உ ) 


கல்லுளிமாலை . 
குஞ்சரிகணவா பழனிச்செட்டி யெழிற் 

குறவள்ளிகணவா பழனிச்செட்டி 
வஞ்சகம்பண்ணாதே பழனிச்செட்டி யினி 

வைவேன் வைவேன் பழனிச்செட்டி 
நெஞ்சகப்புண்ணைத்தீர் பழனிச்செட்டி யொல்லை 

நிதிபதிதனந்தா பழனிச்செட்டி 
அஞ்சேலெனச்சொல்லு பழனிச்செட்டி யெங்கள் 

அல்லமாப்பிரபுமைந்தா பழனிச்செட்டி . 
கஞ்சுகுடித்தாரேயுந்தை பழனிச்செட்டி யுனக்கு 

நாணந்தானில்லையோ பழனிச்செட்டி 
அஞ்சாமணி தான் பழனிச்செட்டி குற 

அணங்கைக்கைப்பிடித்தாயே பழனிச்செட்டி 
புன்சிரிப்புக்காரா பழனிச்செட்டி தில்லைப் 

பொதுவோன்மைந்தா பழனிச்செட்டி 
தஞ்ச நீதான் பழனிச்செட்டி யொல்லை 

தாதாநிதிமிகப் பழனிச்செட்டி . 
கள்ளத்தனமாய்ப் பழனிச்செட்டி குறத்திதன் 

காலிலேவிழுந்தாயே பழனிச்செட்டி 
மெள்ள நான்பேசேன் பழனிச்செட்டி சுத்த 

வீரசைவனானல்லோ பழனிச்செட்டி 
வள்ளலிற்றலைவா பழனிச்செட்டி யென் 

வண்டமிழ்ப்பிரபுவே பழனிச்செட்டி 
பிள்ளை மதிச்சடையானீ பழனிச்செட்டி யெற்குப் 

பெருநிதியொல்லைதா பழனிச்செட்டி . 
கொடியிட்டபிட்டுக்காப் பழனிச்செட்டி யுந்தை 

கூடையில் மண்சுமந்தாரே பழனிச்செட்டி 
அடிபட்டுந் திரிந்தாரே பழனிச்செட்டி யீதெல்லாம் 

அறியேனோவறியேனோ பழனிச்செட்டி 
வடியுற்றவேலுள்ளாய் பழனிச்செட்டி யொல்லை 

மாழைமிகத்தாதா பழனிச்செட்டி 
பொடியிட்ட நுதலாய் பழனிச்செட்டி மிகும் 

புண்ணியவானே பழனிச்செட்டி , 
காளமேகத்தைப் பழனிச்செட்டி நான் 

கண்டேனேயென்றாற் பழனிச்செட்டி 
தாளைப்பிடித்தேனும் பழனிச்செட்டி யுன் மேற் 

தமிழ்பாடச்சொல்வேனே பழனிச்செட்டி 


அஅ 


கல்லுளிமாலை . 


சா 


( கரு எ ) 


காளைப்பருவமேனும் பழனிச்செட்டி மின்னாரைக் 

காறிக்காறித்துப்பலாமே பழனிச்செட்டி 
வேளையெரித்தோன்மைந்தா பழனிச்செட்டி யெற்கு 

மிக்கநிதியொல்லைதா பழனிச்செட்டி . 
வல்லவரென்றாலும் பழனிச்செட்டி தமிழ் 

வழுத்துங்கவிஞரேனும் பழனிச்செட்டி 
நல்லவரென்றாலும் பழனிச்செட்டி யுனை 

நம்பாதார்கெடுவார் பழனிச்செட்டி 
பொல்லாச்சூ ரனவிடப் பழளிச்செட்டி யிந்தப் 

பூதலத்தில்வலியாரார் பழனிச்செட்டி 
அல்லமாப்பிரபுமைந்தா பழனிச்செட்டி யொல்லை 

ஆடகமிகத்தா பழனிச்செட்டி . 
கற்பகக்காவே பழனிச்செட்டி யென் 

கவிக்குப்பிரபுவே பழனிச்செட்டி 
அற்புதத்தேனே பழனிச்செட்டி யெனக் 

காராவமுதே பழனிச்செட்டி 
நற்பெரியோனே பழனிச்செட்டி யொல்லை 

நன்னிதிமிகத்தா பழனிச்செட்டி 
துற்புத்தியர்க்கெட்டாப் பழனிச்செட்டி தில்லைத் 

தூயோன்மகனே பழனிச்செட்டி . 
கட்டிச்செர்தேனென்றே பழனிச்செட்டி விலைக் 

கன்னியரையெண்ணினேனே பழனிச்செட்டி 
எட்டிக்காயென்றின்று பழனிச்செட்டி சொல்லி 

செவாய்தந்தாயே பழனிச்செட்டி 
கெட்டிக்காரனீயல்லோ பழனிச்செட்டி யழியாக் 

கீர்த்திக்காரனீயல்லோ பழனிச்செட்டி 
அட்டியின் றிப்பொன்மிகத்தா பழனிச்செட்டி யெங்கள் 

அல்லமாப்பிரபுமைந்தா பழனிச்செட்டி . 
பத்தரருணகிரி பழனிச்செட்டி திவ்வியப் 

பாடல்மிகச்சொன்னாரே பழனிச்செட்டி 
தித்திக்குமேயது பழனிச்செட்டி யுனக்குச் 

சிறியேன் கவிக்கிச்சையோ பழனிச்செட்டி 
முத்தமிழ்ப்பிரபுவே பழனிச்செட்டி நன்றாய் 

மொழிகிறேன்கேளப்பா பழனிச்செட்டி 
சித்தமென்பாக்கியம் பழனிச்செட்டி யொல்லை 

திருத்தாகடனீ பழனிச்செட்டி . 


க 


( கக 0 ) 


கல்லுளிமாலை . 


( ககாக ) 


( கசு உ ) 


அனுபூதித்தமிழிலே பழனிச்செட்டி யெனக் 

காசைநிரம்பவுண்டு பழனிச்செட்டி 
தினமுப்பது தரம் பழனிச்செட்டி மனத் 

திடஞ்சலியாமற்சொல்வேன் பழனிச்செட்டி 
தனையர்க்குமுபதேசம் பழனிச்செட்டி யதைச் 

சாற்றுவேன்குறையின்றிப் பழனிச்செட்டி 
கனகமிக்கொல்லைதா பழனிச்செட்டி தில்லைக் 

கானவன்மகனே பழனிச்செட்டி . 
கானமடந்தைபங்கா பழனிச்செட்டி தெய்வக் 

கரிக்கன்னிகணவாபழனிச்செட்டி 
வானமின்னார் வரினும் பழனிச்செட்டி யினி 

மயங்கமாட்டேனே பழனிச்செட்டி 
ஏனோவேனோ வென்றாற் பழனிச்செட்டி யுன 

திட்டத்தாலல்லவோ பழனிச்செட்டி 
ஞானிச்செட்டிமகனே பழனிச்செட்டி யொல்லை 

நன்னி திமிகத்தா பழனிச்செட்டி . 
சொந்த நீதான் பழனிச்செட்டி பெற்ற 

சுதரோசொந்தம் பழனிச்செட்டி 
பர்து நீ தான் பழனிச்செட்டி மூடப் 

பயல்களோபந்து பழனிச்செட்டி 
தந்தையு நீ தான் பழனிச்செட்டி பெற்ற 

தாயு நீதான் பழனிச்செட்டி 
சிந்தாமணியே பழனிச்செட்டி யொல்லை 

திருத்தாநடனீ பழனிச்செட்டி 
மைத்துனாமைத்துனா பழனிச்செட்டி தாய் 

மாமாமாமா பழனிச்செட்டி 
புத்திராபுத்திரா பழனிச்செட்டி மறைப் 

பொருளே தெருளே பழனிச்செட்டி 
மித்துரு யேல்லாற் பழனிச்செட்டி நான் 

வேறொன்றுங்காணேனே பழனிச்செட்டி 
சித்துறுவடிவே பழனிச்செட்டி யொல்லை 

திருத்தாநடனீ பழனிச்செட்டி . 
தங்காய்தங்காய் பழனிச்செட்டி நற் 
றமக்காய் 

தமக்காய் பழனிச்செட்டி 
துங்கச்சேட்டா பழனிச்செட்டி யன்பு 

துன்னுங்கனிட்டா பழனிச்செட்டி 


( கசு ) 


( ககச ) 


( கசுடு 


| கசுகா 


ஈ ) 


கூ 0 

கல்லுளிமாலை . 
இங்கார் துணையெற்குப் பழனிச்செட்டி யெனக் 

கெல்லா நீதான் பழனிச்செட்டி 
கங்காதரன்பாலா பழனிச்செட்டி யெற்குக் 

கனகமிக்கொல்லைதா பழனிச்செட்டி , 
சஞ்சாலியன்னம் பழனிச்செட்டி மிகச் 

சீக்கிரங்கொடுவா பழனிச்செட்டி 
வஞ்சமில் தவருக்கும் பழனிச்செட்டி நிதம் 

வழங்கியாங் களுமுண்ணப் பழனிச்செட்டி 
தஞ்ச நீதான் பழனிச்செட்டி வேறு 

சார்புநானறியேன் பழனிச்செட்டி 
நெஞ்சுப்புண்ணாற்றிப் பழனிச்செட்டி யொல்லை 

நிதிதாநடனீ பழனிச்செட்டி . 
சுப்பய்யாவுக்குப் பழனிச்செட்டி யெங்கள் 

சுந்தரத்தையீவோமென்பார் பழனிச்செட்டி 
எப்பொழுதென்றாற்கேளு பழனிச்செட்டி நிதி 

இருந்தாற்றான் மிகப் பழனிச்செட்டி 
அப்பொருளில்லையென்றாற் பழனிச்செட்டி பேச்சுய 

அப்படியப்படித்தான் பழனிச்செட்டி 
ஒப்பிலாவுறவே பழனிச்செட்டி நிதி 

உதவொல்லை நடனீ பழனிச்செட்டி . 
நாச்சம்மைதன்னைப் பழனிச்செட்டி யுங்கள் 

நாராயணனுக்குப் பழனிச்செட்டி 
ஆச்சுதிந்தமாதம் பழனிச்செட்டி யிதற் 

கடுத்த மாதமென்பார் பழனிச்செட்டி 
போச்சுதிகாசென்றாற் பழனிச்செட்டி தாலிப் 

பொருத்தமில்லையென்பார் பழனிச்செட்டி 
மாட்சிமையுறவே பழனிச்செட்டி நிதி 

வழங்கொல்லைகடனீ பழனிச்செட்டி . 
பத்துப்பூவராகன் பழனிச்செட்டி யவர்கள் 

பங்குக்கு வருமாமே பழனிச்செட்டி 
புத்தியுள்ள மாப்பிள்ளை தான் பழனிச்செட்டி நமது 

பூரணியையீவோமென்பார் பழனிச்செட்டி 
அத்தினிற்குறைந்தாற் பழனிச்செட்டி பின் 

அசத்தியஞ்சொல்வாரே பழனிச்செட்டி 
த்தியவானே பழனிச்செட்டி நிதி 
தாவொல்லைநடனீ பழனிச்செட்டி . 


( கசுஅ ) 


( கசுகூ ) 


( 470 ) 


( சஎக ) 


கல்லுளிமாலை . 
உங்கள் முருகப்பனுக்குப் பழனிச்செட்டி யெங்கள் 

உண்ணாமுலையினைப் பழனிச்செட்டி 
திங்கள் மீனத்திற் பழனிச்செட்டி மணஞ் 

செய்விப்போமென்பார் பழனிச்செட்டி 
சிங்கப்பூரிலே பழனிச்செட்டி பணஞ் 

சேதமென்றோலைவந்தாற் பழனிச்செட்டி 
பங்கஞ்சொல்வாரே பழனிச்செட்டி யொல்லை 

பணந்தாநடனீ பழனிச்செட்டி . 
கண்ணப்பனுக்குப் பழனிச்செட்டி யெங்கள் 

கடைக்குட்டித்தங்கச்சியைப் பழனிச்செட்டி 
பண்ணுகிறோமென்பார் பழனிச்செட்டி முன்னைப் 

பசுமைகுறைந்திட்டாற் பழனிச்செட்டி 
பெண்ணைவேறிடத்திலே பழனிச்செட்டி நாங்கள் 

பேசினோமென்பார் பழனிச்செட்டி 
புண்ணியவானே பழனிச்செட்டி யொல்லைப் 

பொருள் தரநடனீ பழனிச்செட்டி , 
மச்சினியில்லாவிடிற் பழனிச்செட்டி மச்சினி 

மகளைச்செய்வோமென்பார் பழனிச்செட்டி 
சசமாய்நிதியிருந்தாற் பழனிச்செட்டி இன்றேல் 

விரும்பினுமீயாரே பழனிச்செட்டி 
துற்சனருறவைவிட்டேன் பழனிச்செட்டி யினிச 

சொந்தமெனக்கு நீதான் பழனிச்செட்டி 
அச்சமகற்றுவாய் பழனிச்செட்டி நிதி 

அருளொல்லைஈடனீ பழனிச்செட்டி . 
வைகாசி மூலத்திற் பழனிச்செட்டி டினச்கு 

வருங்குருபூசையைப் பழனிச்செட்டி 
செய்யாமனீக்கினாரே பழனிச்செட்டி யந்தத் 

தீயரோடுறவேன் பழனிச்செட்டி 
இய்யநின்னுறவும் பழனிச்செட்டி மெய்த் 

தொண்டருறவுமுற்றேன் பழனிச்செட்டி 
ஐயமிலுறவே பழனிச்செட்டி நிதி 

அருளொல்லைகடனீ பழனிச்செட்டி . 
தம்பி வாருங்களென்பார் பழனிச்செட்டி மூத்த 

தடிப்பயலென்றாலும் பழனிச்செட்டி 
செம்பொன்மிகவிருந்தாற் பழனிச்செட்டி விருந்து 

செய்கிறோமென்பார் பழனிச்செட்டி 


( கஎஉ ) 


( கஎசு ) 


கல்லுளிமாலை . 


( கஎச ) 


அம்பொனிலாதிருந்தாற் பழனிச்செட்டி நீ 

ஆரென்றுங்கேளாரே பழனிச்செட்டி 
வம்பருறவைவிட்டேன் பழனிச்செட்டி நிதி 

வழங்கொல்லை நடனீ பழனிச்செட்டி . 
அக்காளென்றாலும் பழனிச்செட்டி கண்டால் 

அம்பிவாருங்களென்பார் பழனிச்செட்டி 
மிக்கபணமிருந்தாற் பழனிச்செட்டி யில்லா 

விடிலொன்றும் பேசாளே பழனிச்செட்டி 
மக்களெல்லோருமம்மான் பழனிச்செட்டி மிக 

வாருங்கள் வாருங்களென்பார் பழனிச்செட்டி 
பக்கிரியுறவைவிட்டேன் பழனிச்செட்டி நிதி 

பாலியொல்லைநடனீ பழனிச்செட்டி . 
பாலினீரைக்கலந்து பழனிச்செட்டி பொல்லாப் 

பணத்தாசைமுண்டைகள் பழனிச்செட்டி 
சாலும்பிழைக்கஞ்சாமற் பழனிச்செட்டி விற்றுத் 

தனமிகச் சேர்த்துவைத்தார் பழனிச்செட்டி 
நீலிமுண்டைகடாம் பழனிச்செட்டி நமன் 

நெருங்கும் போதென்செய்வார் பனிச்செட்டி 
கோலமஞ்ஞைவாகனனே பழனிச்செட்டி தனம் 

கொடுவொல்லைநடனீ பழனிச்செட்டி . 
அன்பனல்லவோதான் பழனிச்செட்டி வாக் 

கரையர்தொண்டரைப்போலப் பழனிச்செட்டி 
என்பாற்குருநாமம் பழனிச்செட்டி யெண்ணி 

ஏட்டின்மேலெழுதினேன் பழனிச்செட்டி 
தன்போல்மனுவென்று பழனிச்செட்டி கொடிய 

சண்டாளர்கிறுக்கினாரே பழனிச்செட்டி 
இன்பாயறம் புரியப் பழனிச்செட்டி நிதி 

ஈவாயெனக்குமிகப் பழனிச்செட்டி . 
பாணபத்திரனுக்காகப் பழனிச்செட்டி யுந்தை 

பாடிவிற்கெடுத்தாரே பழனிச்செட்டி 
நாணமுனக்கில்லையோ பழனிச்செட்டி நீ 

நாளுஞ்சிரித்தனையே பழனிச்செட்டி 
வேணுமோயின்னம் பழனிச்செட்டி யெனக்கு 

மெத்த திவிரைந்துதா பழனிச்செட்டி 
காணலையோபத்தனென்றும் பழனிச்செட்டி தில்லைக் 

கனகசபையோனருளும் பழனிச்செட்டி . 


( கஎசு ) 


(சஎஎ ) 


( கரை 


கல்லுளிமாலை . 


( கஎசு ) 


(கஅ ) 


மதலையென்றெண்ணியே பழனிச்செட்டி யாரு 

மடியிற்றுக்கிவைப்பாரென்றோ பழனிச்செட்டி 
இதமாகத்தண்டத்தைப் பழனிச்செட்டி கையில் 

இடுக்கின்றிக்கொண்டு நின்றாய் பழனிச்செட்டி 
பதமலரெனக்குத்தா பழனிச்செட்டி பொற் 

பாக்கியமுமிகத்தா பழனிச்செட்டி 
சதமெனகம்பிவந்தேன் பழனிச்செட்டி தில்லைத் 

தாண்டவன் மகனே பழனிச்செட்டி . 
பஞ்சாமிருதமென்றே பழனிச்செட்டி விலைப் 

பாவையரைபெண்ணினேனே பழனிச்செட்டி 
ஈஞ்சாக்கினையின்று பழனிச்செட்டி நீ 

நன்முயிருந்தாற்சரி பழனிச்செட்டி 
நெஞ்சானதைவிடுக்கேன் பழனிச்செட்டி மின்னார் 

நேசமாயழைத்தாலும் பழனிச்செட்டி 
அஞ்சானனன் மதலாய் பழனிச்செட்டி நிதி 

அருளொல்லை மிகவும் பழனிச்செட்டி . 
இறுமாப்பு நீங்கலாகப் பழனிச்செட்டி யொல்லை 

எல்லாச் செல்வமுந்தா பழனிச்செட்டி 
வெறுமாக்களுக்கே பழனிச்செட்டி மதம் 

மெத்தமெத்தக்கொடு நீ பழனிச்செட்டி 
அறுபான் மூவர்களிற் பழனிச்செட்டி யொரு 

ஆண் சிங்க யேல்லோ பழனிச்செட்டி 
நறுமாபதத்தாய் பழனிச்செட்டி தில்லை 

நடேசன்மகனே பழனிச்செட்டி . 
ரேமெங்கே பழனிச்செட்டி யதைத் 

திருடர்கைக்கொண்டாரோ பழனிச்செட்டி 
பாரேகடைக்கண்ணாற் பழனிச்செட்டி பொற் 

பாக்கியமொல்லைதா பழனிச்செட்டி 
ஆரெனக்குறவுண்டு பழனிச்செட்டி யுனை 

அல்லாமல் வேறினிப் பழனிச்செட்டி 
கோரமில்லாய் பழனிச்செட்டி தில்லைக் 

கூத்தாடிமகனே பழனிச்செட்டி 
சத்தியமெங்கே பழனிச்செட்டி யார்க்குந் 

தானஞ்செய்தாயோ பழனிச்செட்டி 
பத்தனானாச்சே பழனிச்செட்டி யெண்ணிப் 

பார்க்கலையோ வின்னம் பழனிச்செட்டி 


(கஅக ) 


( 542 ) 


கல்லுளிமாலை . 


( கஅ ஈ ) 


( 59 ச ) 


மெத்தவும் நிதிதா பழனிச்செட்டி யென்பால் 

விரைந்துமயிலேறிவா பழனிச்செட்டி 
சித்தர்கள் வணங்கும் பழனிச்செட்டி ஞானிச் 

செட்டி தன் மகனே பழனிச்செட்டி 
குடும்பமுன தாச்சே பழனிச்செட்டி யென் 

கூட்டாளி நீயாச்சே பழனிச்செட்டி 
இடும்பையெனக்குண்டோ பழனிச்செட்டி யொரு 

எட்டுணையுங்காணேனே பழனிச்செட்டி 
நெடும்பதியைக்கண்டவுடன் பழனிச்செட்டி யன்றே 

நீங்கினவென்றுன்பமெல்லாம் பழனிச்செட்டி 
அடும்படைக்கரத்தாய் பழனிச்செட்டி நிதி 

அருளொல்லைநடனீ பழனிச்செட்டி , 
பட்டமீனுயிர்த்திடப் பழனிச்செட்டி நீதான் 

பண்ணுவதருமையல்ல பழனிச்செட்டி 
துட்டனாகியவென்னைப் பழனிச்செட்டி மெய்த் 

தொண்டனாக்கியதருமை பழனிச்செட்டி 
கட்டமினியெய்தாமல் பழனிச்செட்டி மிகக் 

களிப்புடனறஞ்செய்யப் பழனிச்செட்டி 
அட்டியின்றிநிதிதா பழனிச்செட்டி தில்லை 

அம்பலவன்றன்மைந்தா பழனிச்செட்டி 
சீனிகசக்குமே பழனிச்செட்டி யுன் 

செந்தமிழினிக்குமே பழனிச்செட்டி 
ஆனகனிகசக்குமே பழனிச்செட்டி நின் 

அருந்தமிழினிக்குமே பழனிச்செட்டி 
நானுமுணர்ந்தேனருத்தம் பழனிச்செட்டி யந்த 

நல்லலங்காரக்கவிக்குப் பழனிச்செட்டி 
வானளகைநிதிதா பழனிச்செட்டி தில்லை 

மன்றாடிமகனே பழனிச்செட்டி , 
அஞ்சுகோவில்விசாரணையைப் பழனிச்செட்டி பொல்லா 

ஆண்டிப்பயல்கட்கீந்தாய் பழனிச்செட்டி 
பஞ்சையாய்ச் செய்தானே பழனிச்செட்டி யையோ 

பாவமேபாவமே பழனிச்செட்டி 
கெஞ்சினேனேயுனைப் பழனிச்செட்டி யதைக் 

கெட்டி செய்கெட்டிசெய் பழனிச்செட்டி 
தஞ்சதேஞ்சமீ பழனிச்செட்டி யொல்லை 

தனந்தாநடனீ பழனிச்செட்டி . 


( கஅரு ) 


கா ) 


( க 


கல்லுளிமாலை . 


கரு 


( கஅ அ ) 


வித்துவானாயிருந்தும் பழனிச்செட்டி காள 

மேகமுதலானோர்கள் பழனிச்செட்டி 
பத்தியுன்பாலின்றியே பழனிச்செட்டி விலைப் 

பரத்தையர்க்காட்பட்டாரே பழனிச்செட்டி 
அத்தையுங்கேட்டல்லவோ பழனிச்செட்டி யுன் பால் 

அடைக்கலமாயோடிவந்தேன் பழனிச்செட்டி 
பித்தன் மகனே பழனிச்செட்டி யந்தப் 

பிணக்கறுத்துநிதிதா பழனிச்செட்டி . 
கோபத்தை நீக்கினேன் பழனிச்செட்டி யுனைக் 

கும்பிடவந்தவன்றே பழனிச்செட்டி 
பாவத்தை நீக்கினேன் பழனிச்செட்டி யுன் 

பத்தனாய்வந்தபின் பழனிச்செட்டி 
ஆபத்துக்குதவிசெய் பழனிச்செட்டி யந்த 

அருமையான் மறந்திடேன் பழனிச்செட்டி 
ஈபத்தாரணிபுயா பழனிச்செட்டி யொல்லை 

நிதிதாகடனீ பழனிச்செட்டி . 
பாலனென்றாலென்ன பழனிச்செட்டி யுன்றன் 

பாதமே நம்பினேன் பழனிச்செட்டி 
சிலஞானமுற்றார் பழனிச்செட்டி யிளஞ் 

சேயென்றாலும் பெரியோர் பழனிச்செட்டி 
கோலமிகவுடையாய் பழனிச்செட்டி ஞானக் 

கும்பமுனிகுரவா பழனிச்செட்டி 
சாலவும் பெரியோய் பழனிச்செட்டி நிதி 

தாவொல்லைநடனீ பழனிச்செட்டி . 
கொஞ்சநிதி கொடுத்தாய் பழனிச்செட்டி தமிழ்க் 

கூற்றியாத்தாதைக்குப் பழனிச்செட்டி 
விஞ்சுமுன் கவிஞனான் பழனிச்செட்டி நிதி 

மிகவொல்லைதாதா பழனிச்செட்டி 
பஞ்சையருக்கீந்தென்ன பழனிச்செட்டி பொல்லா 

பாமரருக்கீந்தென்ன பழனிச்செட்டி 
தஞ்சமென்றேற்கீவதுதான் பழனிச்செட்டி நல்ல 

தகைமைய துவாகுமே பழனிச்செட்டி . 
போக்கிலிக்குப்பத்துலெட்சம் பழனிச்செட்டி நீ 

பொன்னேன்கொடுத்தாய் பழனிச்செட்டி 
பாக்கியவானே நீ பழனிச்செட்டி யவனைப் 

பாடச்சொல்லேயுன்னைப் பழனிச்செட்டி 


( க ) 


( ககூக ) 


( 
ககூக 
) 


கசு 


கல்லுளிமாலை . 


ககூஉ ) 


கூக ) 


தீக்கண்ணன் மகனே பழனிச்செட்டி யெற்குத் 

திருவொல்லைமிகத்தா பழனிச்செட்டி 
வாக்கியம் பொய்யிலாப் பழனிச்செட்டி யென்றன் 

வண்டமிழ்ப்பிரபுவே பழனிச்செட்டி . 
ஈயாவுலுத்தற்குப் பழனிச்செட்டி பணம் 

என்னத்துக்கீந்தாய் பழனிச்செட்டி 
வாயா லோதுக் பழனிச்செட்டி யில்லையேல் 

வைவேன்வைவேன் பழனிச்செட்டி 
தாயாமுறவே பழனிச்செட்டி யென் 

தமிழுக்குப்பிரபுவே பழனிச்செட்டி 
ஓயாக்கொடையானே பழனிச்செட்டி நிதி 

உதவொல்லை நடனீ பழனிச்செட்டி . 
சம்பளத்துக்கென்பாற் பழனிச்செட்டி முன் 

தானுற்றபயல்கட்குப் பழனிச்செட்டி 
அம்பொன்மிக்கீந்தாயே பழனிச்செட்டி யெனக் 

கனகை நிதியொல்லைதா பழனிச்செட்டி 
உம்பர்தங் கோவே பழனிச்செட்டி சொல்வது 

ஒழுங்குத்தப்போ சொல் பழனிச்செட்டி 
அம்பலவன் மைந்தா பழனிச்செட்டி திரு 

ஆவினன் குடியாய் பழனிச்செட்டி , 
மானத்தை யினி விட்டேன் பழனிச்செட்டி பொல்லா 

மனத்தையுன்பாலீந்தேன் பழனிச்செட்டி . 
ஞானத்தை யெனக்குத்தா பழனிச்செட்டி யொல்லை 

நன்னிதி மிகவுந்தா பழனிச்செட்டி 
வானத் தவர்க்கின்பே பழனிச்செட்டி தில்லை 

மன்றாடி மகனே பழனிச்செட்டி 
கானக்குறத்தியைப் பழனிச்செட்டி முன்னங் 

களவுசெய் சேவகா பழனிச்செட்டி , 
மாதவரிவரென்றே பழனிச்செட்டி பொன்னுள்ள 

மடையர்களுணரார் பழனிச்செட்டி 
பாதகரீயினும் பழனிச்செட்டி யந்தப் 

பரமர்கைத்தீண்டாரே பழனிச்செட்டி 
ஆதலாலல்லவோ பழனிச்செட்டி யெனக் 

கம்பொன்மிகத்தாவென்றே பழனிச்செட்டி 
ஓதினேன் செந்தமிழ் பழனிச்செட்டி யொல்லை 

உதவுவாய் நடனீ பழனிச்செட்டி . 


( ககூச ) 


( ககூடு ) 


( ககசு) 


கல்லுளிமாலை . 


கஎ 


(ககூஎ ) 


{ ககூஅ ) 


அவதூத சாமிக்குப் பழனிச்செட்டி செவ் 

வரம்பைக் கனி வேண்டும் பழனிச்செட்டி 
சிவகிரியுடையானே பழனிச்செட்டி யென் 

செந்தமிழ்ப்பிரபுவே பழனிச்செட்டி 
தவரேவலனே பழனிச்செட்டி மிகவும் 

தானிதியொல்லைதா பழனிச்செட்டி 
நவதனவடிவே பழனிச்செட்டி தில்லை 

நடராசன் மகனே பழனிச்செட்டி . 
திதிகர்த்தாமேற் பழனிச்செட்டி தமிழ் 

செப்புவனோ நான் பழனிச்செட்டி, 
நிதிகர்த்தாவே பழனிச்செட்டி யெற்கு 

நீதான்றி திகர்த்தா பழனிச்செட்டி 
விதியைச் சிறைவைத்த பழனிச்செட்டி யொல்லை 

மிகவு, நன்னிதிதா பழனிச்செட்டி 
பதிபலவுடையாய் பழனிச்செட்டி தில்லைப் 

பதிநடன் மகனே பழனிச்செட்டி , 
தடிகையிலேதுக்குப் பழனிச்செட்டி யென் 

தாய்மாமன் முறைமைக்கோ பழனிச்செட்டி 
மிடியாதித் துன்பத்தைப் பழனிச்செட்டி தூர 

வெருட்டியெனைக்காக்கவோ பழனிச் செட்டி 
குடியடுமை நானல்லோ பழனிச்செட்டி யெங்கள் 

குலதெய்வதியல்லோ பழனிச்செட்டி 
முடிமன்னர் வணங்கிடும் பழனிச்செட்டி யொல்லை 

முதலீ நடனீ பழனிச்செட்டி . 
குட்டித்தகர் வெட்டோம் பழனிச்செட்டி நாங்கள் 

குசத்தெய்வங் கும்பிடோம் பழனிச்செட்டி 
மட்டித்தெய்வங்களைப் பழனிச்செட்டி யென்சிறு 

மதலையுமதிப்பானோ பழனிச்செட்டி 
கட்டித்தேனிருக்கையிற் பழனிச்செட்டி பொல்லாக் 

கடுவுண்டு சாவானேன் பழனிச்செட்டி 
செட்டித் தெய்வமே பழனிச்செட்டி யொல்லை 

திருத்தாநடனீ பழனிச்செட்டி . 
சல்லியுங் கொடுப்பேனோ பழனிச்செட்டி பொல்லாச் 

சண்டாளப்பயல்கட்குப் பழனிச்செட்டி 
இல்லையென்னாமலே பழனிச்செட்டி மெள்ள 
இதமாக வேய்ப்பனே பழனிச்செட்டி 

9 


( ககூக ) 


(200) 


க அ 


கல்லுளிமாலை . 


( உ 0 க 


( 202 ) 


நல்ல பிரபுவென்றாற் பழனிச்செட்டி தில்லை 

நடேசன் மகனென்பேன் பழனிச்செட்டி 
ஒல்லையில் நிதிதா பழனிச்செட்டி நல்லோர்க் 

குதலிமகிழ்ந்திடப் பழனிச்செட்டி . 
அந்தணர் குலக்கிளியைப் பழனிச்செட்டி தம 

தன்னையெனனாமலே பழனிச்செட்டி 
சொந்த மனைவியைப் போற் பழனிச்செட்டி நிதந் 

தோய்ந்த சண்டாளருக்குப் பழனிச்செட்டி 
எந்த நினைவினாலே பழனிச்செட்டி தனம் 

ஈந்தாய்யையோ பழனிச்செட்டி 
நிந்திப்பேனுனை நான் பழனிச்செட்டி யொல்லை 

நிதிதாாடனீபழனிச்செட்டி . 
மன்னன்கு முணனுக்கும் பழனிச்செட்டி நன்றாய் 

வழங்குங் கர்னனுக்கும் பழனிச்செட்டி 
பன்னுசெய்தக் காதிக்கும் பழனிச்செட்டி பணம் 

பாலித்ததல்லோகீர்த்தி பழனிச்செட்டி 
அன்னவர்கட் கீந்ததற்காப் பழனிச்செட்டி யுனக் 

சநேகவந்தனஞ்செய்தேன் பழனிச்செட்டி 
பொன்னெனக் கொல்லைதா பழனிச்செட்டி யறம் 

புரிந்திட நடனீ பழனிச்செட்டி .. 
தனமிகவிருந்தாற் பழனிச்செட்டி பயல்கள் 

சாமிநீ யென்பார் பழனிச்செட்டி 
கனமது குறைந்தாற்பழனிச்செட்டி ( பசக் 

காரியமேதென்பார் பழனிச்செட்டி 
முன நன்றி யெண்ணார் பழனிச்செட்டி யந்த 

மூர்க்கருறவைவிட்டேன் பழனிச்செட்டி 
இன நீ தானினிப் பழனிச்செட்டி நிதி 

ஈயொல்லை நடனீ பழனிச்செட்டி . 
ஆட்டு மாமிசம் பழனிச்செட்டி யெனக் 

காகாதாகாது பழனிச்செட்டி 
வீட்டிலுள்ளோர்களும் பழனிச்செட்டி யதை 

விரும்பார்கள் விரும்பார்கள் பழனிச்செட்டி 
கேட்டாலுங் கொடுக்காதே பழனிச்செட்டி யுன்னைக் 

கேலிபண்ணிவைவேன் பழனிச்செட்டி 
ஓட்டாண்டிமகனே பழனிச்செட்டி நிதி 

உதவொல்லையுவத்தே பழனிச்செட்டி . 


| 2.OL ) 


(உச) 


( உபரு ) 


கல்லுளிமாலை . 


( 20 சு ) 


( 20 எ ) 


கோழி மாமிசம் பழனிச்செட்டி யிங்குக் 

கூறாதே கூமுதே பழனிச்செட்டி 
ஆழி மீனும் பழனிச்செட்டி நமக் 

காகாதாகாது பழனிச்செட்டி 
வாழைக்கனியென்றாற் பழனிச்செட்டி தினம் 

வரட்டும் பூசைக்குப் பழனிச்செட்டி 
ஏழையேன் முகம் பார்த்தே பழனிச்செட்டி நிதி 

ஈயொல்லை நடனீ பழனிச்செட்டி . 
பங்குகென் கடையிலே பழனிச்செட்டி முன்னம் 

பணம்வாங்கியபயல் பழனிச்செட்டி 
வெங்கப்பயல் சொன்னாற் பழனிச்செட்டி நன்றி 

மிகவும் கெட்டபயல் பழனிச்செட்டி 
இங்கெனக்கொருநாள் பழனிச்செட்டி கைமாற் 

றில்லையென்றானே பழனிச்செட்டி 
துங்கநடனீபழனிச்செட்டி யெனக்குத் 

தூயநிதியொல்லைதா பழனிச்செட்டி , 
அல்லமாப்பிரபுமைந்தா பழனிச்செட்டி திரு 

ஆவினன்குடியாய் பழனிச்செட்டி 
நல்லவருறவே பழனிச்செட்டி யுனை 

நம்பினேன்மிகவும் பழனிச்செட்டி 
ஒல்லையில்நிதிதா பழனிச்செட்டி நான் 

ஊருக்குப்போய்வரப் பழனிச்செட்டி 
தில்லைக்குப்போய்வரப் பழனிச்செட்டி யவதூதர் 

சேவையுஞ்செய்யப் பழனிச்செட்டி . 
மறக்காமியர்க்கெட்டார் பழனிச்செட்டி நல்ல 

மாதவர்பாற்காமிநான் பழனிச்செட்டி 
அறக்காமியர்க்கெட்டாப் பழனிச்செட்டி நான் 

அறஞ்செயவறக்காமி பழனிச்செட்டி 
நறைக்கடம்பணிபுயா பழனிச்செட்டி யெனக்கு 

நன்னிதிமிக்கொல்லைதா பழனிச்செட்டி 
சிறக்குங் கீர்த்தியாய் பழனிசசெட்டி தில்லைச் 

சிதம்பரன்மகனே பழனிச்செட்டி , 
பல்லாக்குக்குள்ளிருந்து பழனிச்செட்டி தூக்கும் 

பயல்கள் கத்தச் செல்லும்போது பழனிச்செட்டி 
நல்லோரெதிருற்றாலும் பழனிச்செட்டி யுள்ளிருக்கு 

நாய்க்குசற்றுந்தெரியாதே பழனிச்செட்டி 


( 204 ) 


(உக ) 


க 00 


கல்லுளிமாலை . 


(உக ) 


( உகக ) 


பொல்லாப்புவந்துதல்லோ பழனிச்செட்டி செல்வம் 

பொன்றிவிடுமாதலினாற் பழனிச்செட்டி 
உல்லாசமெனக்குவேண்டாம் பழனிச்செட்டி நிதி 

உதவொல்லைகடனீ பழனிச்செட்டி . 
எத்தனைநிதியுற்றாலும் பழனிச்செட்டி நான் 

இறுமாப்புக்கொள்ளுவேனோ பழனிச்செட்டி 
புத்திரருங்கொள்ளாரே பழனிச்செட்டி கழனிப் 

புண்ணியர் தந்நேசத்தாற் பழனிச்செட்டி 
அத்தப்போக்கிலிப்பயல்கள் பழனிச்செட்டி தனங்கொஞ்சம் 

அடைந்தாலிறுமாப்பார்கள் பழனிச்செட்டி 
மெத்தநிதியொல்லைதா பழனிச்செட்டி தில்லை 

மேவுநடன்மகனே பழனிச்செட்டி . 
பாதகர்கடையிலே பழனிச்செட்டி யென் 

பாலர்கைபழகச்செல்லார் பழனிச்செட்டி 
ஆதலாற்கடைவைக்கப் பழனிச்செட்டி யொல்லையில் 

அம்பொன் கோடிதாதா பழனிச்செட்டி 
தாதைமுன்னோர் நாள் முதலாய்ப் பழனிச்செட்டி நாங்கள் 

தனிக்கடைக்காரரல்லோ பழனிச்செட்டி 
ஈதுனக்குத்தெரியாதோ பழனிச்செட்டி யென 

திட்டனேநடனீ பழனிச்செட்டி . 
அற்பமாயளித்தாற் பழனிச்செட்டி யன்பால் 

அதைவாங்குவனோநான் பழனிச்செட்டி 
கற்பகக்காவே பழனிச்செட்டி யெனக்குக் 

கனகமிக்கொல்லைதா பழனிச்செட்டி 
நற்புண்ணியவானே பழனிச்செட்டி யுன்னை 

நம்பிவந்தேனே பழனிச்செட்டி 
சற்புருடர்க்கின்பே பழனிச்செட்டி தில்லைச் 

சங்கரன்மகனே பழனிச்செட்டி . 
மாதரிச்சை தருகிறேன் பழனிச்செட்டி யெனக்கு 

வைராக்கியந்தா பழனிச்செட்டி 
ஓதுசினந்தருகிறேன் பழனிச்செட்டி யெனக் 

கொண்பொறை நீதா பழனிச்செட்டி 
ஈதெலாம் வாங்கிப் பழனிச்செட்டி யுனை 

இறைஞ்சார்க்களித்திடு பழனிச்செட்டி 
மாதவருறவே பழனிச்செட்டி நிதி 

வழங்கொல்லை நடனீ பழனிச்செட்டி , 


( உகஉ ) 


-கங ) 


( உ கச ) 


கல்லுளிமாலை , 


காக 


(உகசு) 


ஆயர்மனையிலே பழனிச்செட்டி யுன 

தம்மான் செய்ததைப் பழனிச்செட்டி 
வாயாற்சொல்லவோ பழனிச்செட்டி பொன்னை 

வழங்குவிரைவிலே பழனிச்செட்டி 
நேயர்க்கெல்லாமிதைப் பழனிச்செட்டி நான் 

நித்தியஞ்சொல்லுவேன் பழனிச்செட்டி 
தாயினு மினியாய் பழனிச்செட்டி தில்லைச் 

சங்கரன்மகனே பழனிச்செட்டி ; 
காமிநீயல்லவோ பழனிச்செட்டி குறத்திதன் 

காலையும்பிடித்தாயே பழனிச்செட்டி 
பூமியெலாமிதைப் பழனிச்செட்டி நான் 

புகலுவனேயினிப் பழனிச்செட்டி 
நேமியான் மருகனே பழனிச்செட்டி மெத்த 

நிதியெனக்கொல்லைதா பழனிச்செட்டி 
சாமியல்லவோநீ பழனிச்செட்டி தில்லைச் 

சங்கரன்மகனே பழனிச்செட்டி . 
பாண்டியனீயல்லோ பழனிச்செட்டி சவுந்தர 

பாண்டியன்மகனல்லோ பழனிச்செட்டி 
ஆண்டவனாகிய பழனிச்செட்டி யெனக் 

காடகமொல்லைதா பழனிச்செட்டி 
வேண்டியபேர்க்கெல்லாம் பழனிச்செட்டி நீ 

மிகநிதியளித்தாயே பழனிச்செட்டி 
ஈண்டெனக்கீயாததேன் பழனிச்செட்டி யுனக் 

கிரக்க மில்லையோ பழனிச்செட்டி . 
விந்தாத்து திக்கவி பழனிச்செட்டி யுன் மேல் 

நிதநான் புகலுவேன் பழனிச்செட்டி 
தந்தாற்குறையென்ன பழனிச்செட்டி கோடி 

தனந்தாவொல்லை நீ பழனிச்செட்டி 
வந்தாற்குறையென்ன பழனிச்செட்டி யென்பால் 

வழக்குண்வொ நீ பழனிச்செட்டி 
கந்தாமுருகா பழனிச்செட்டி தில்லைக் 

கானவன்மகனே பழனிச்செட்டி. 
விதியுனக்கில்லையோ பழனிச்செட்டி யொரு 

வேடிச்சிகணவா பழனிச்செட்டி 
நதிபுத் திரனே பழனிச்செட்டி யுன்னை 

நம்பிவந்தேனான் பழனிச்செட்டி 


(உகஎ) 


( உகஅ ) 


(உக்கூ ) 


( 220 ) 


க02 

கல்லுளிமாலை . 
ததியிதுத் தியிது பழனிச்செட்டி கோடி 

தனந்தாவொல்லை நீ பழனிச்செட்டி . 
கதிநீதானெனக்குப் பழனிச்செட்டி தில்லைக் 

கானவன் மகனே பழனிச்செட்டி , 
நட்டமுனக்கென்ன பழனிச்செட்டி யெனக்கு 

நன்னிதியளித்தாற் பழனிச்செட்டி 
திட்டத்திற்குறையுமோ பழனிச்செட்டி மனைவியர் 

தேட்டினிற்குறையுமோ பழனிச்செட்டி 
துட்டர்கட் கீந்தென்ன பழனிச்செட்டி யுன்னைத் 

துதிக்குமெற்கொல்லைதா பழனிச்செட்டி 
கட்டம கற்றுவாய் பழனிச்செட்டி தில்லைக் 

கானவன் மகனே பழனிச்செட்டி . 
வணக்கமாய்ச் சொல்லுகிறேன் பழனிச்செட்டி யொரு 

வாசகங் கேட்பாய் பழனிச்செட்டி 
பணக்காரருக்கெல்லாம் பழனிச்செட்டி நீ 

பாலித்ததன்றோ பழனிச்செட்டி 
இணக்கமதாயுன் மேற் பழனிச்செட்டி தமிழ் 

இசைக்கிறேனிதிதா பழனிச்செட்டி 
கணக்குண்டு விரைந்தீயப் பழனிச்செட்டி தில்லைக் 

கானவன் மகனே பழனிச்செட்டி , 
முனிவன் செவியிலே பழனிச்செட்டி முன்ன 

மொழிந்தாயே மொழிந்தாயே பழனிச்செட்டி 
தனிமந்திரமோ பழனிச்செட்டி யெற்குத் 

தானதைச் சொல்லு நீ பழனிச்செட்டி 
இனியாயினுந்தான் பழனிச்செட்டி யருள்செய் 

திருநிதியொல்லைதா பழனிச்செட்டி 
கனிவாயானே பழனிச்செட்டி தில்லைக் 

கானவன் மகனே பழனிச்செட்டி . 
பேசவாய் வலிக்குமோ பழனிச்செட்டி யுன்றன் 

பெருமைதானோவிது பழனிச்செட்டி 
ஆசாரங் குறையுமோ பழனிச்செட்டி யார்க்கும் 

அச்சமுனக்குண்டோ பழனிச்செட்டி 
தாசர்கண் முனிவாரோ பழனிச்செட்டி யென்றன் 

சங்கையைத் தீரின்று பழனிச்செட்டி 
காசெனக் கொல்லைதா பழனிச்செட்டி தில்லைக் 

கானவன் மகனே பழனிச்செட்டி , 


( > உக ) 


( உஉ உ ) 


(22 ) 


கல்லுளிமாலை . 


காக 


( உஉ ச ) 


தாதாநிதி யொல்லை பழனிச்செட்டி மெத்தச் 

சமர்த்தெல்லாம் பண்ணாதே பழனிச்செட்டி 
நீதானன்றியே பழனிச்செட்டி யெற்கு 

நிதியாரளிப்பார் பழனிச்செட்டி 
வேதா வணங்கும் பழனிச்செட்டி யான் 

விளம்புந்த தமிழெல்லாம் பழனிச்செட்டி 
காதா கேட்கிலை பழனிச்செட்டி தில்லைக் 

கானவன் மகனே பழனிச்செட்டி . 
நம்பி வந்தேனான் பழனிச்செட்டி யென்னை 

நட்டாற்றில் விடலாமோ பழனிச்செட்டி 
தும்பி துணைவனே பழனிச்செட்டி யுன்னைத் 

தோத்திரஞ்செய்தேனே பழனிச்செட்டி 
வம்பு செய்யாதே பழனிச்செட்டி யறம் 

வழங்கிட நிதிதா பழனிச்செட்டி 
சம்பலை தீர்த்தாள் பழனிச்செட்டி தில்லைக் 

கானவன் மகனே பழனிச்செட்டி . 
கொலை கார னீயல்லோ பழனிச்செட்டி சூரன் 

குடியைக் கெடுத்தாயே பழனிச்செட்டி 
மலையேறி வந்தார்க்குப் பழனிச்செட்டி மறு 

மாதரிச்சை கெடுத்தாயே பழனிச்செட்டி 
பலகாலுந்தொழுதோரைப் பழனிச்செட்டி யவர் 

பவமெல்லாங் கெடுத்தாயே பழனிச்செட்டி 
கலையீவேனிதிதா பழனிச்செட்டி தில்லைக் 

கானவன் மகனே பழனிச்செட்டி . 
பயமோவெனக்கினிப் பழனிச்செட்டி மெய்ப் 

பத்தனாய் வந்தபின் பழனிச்செட்டி 
நயமெனக் களியின்று பழனிச்செட்டி யிப்பி 

நல்வாணிபத்தினிற் பழனிச்செட்டி 
சுயவடிவான பழனிச்செட்டி யுன்னைத் 

தோத்திரஞ்செய்தேனான் பழனிச்செட்டி 
கயவரைத் துதிப்பேனோ பழனிச்செட்டி தில்லைக் 

கானவன் மகனே பழனிச்செட்டி . 
பழிபோடுவேனான் பழனிச்செட்டி யினிப் 

பட்டினிடிருப்பேன் பழனிச்செட்டி 
வழியெனக்கோதொல்லை பழனிச்செட்டி யிப்பி 

வாணியஞ்செய்திடப் பழனிச்செட்டி 


( உ.உ சு ) 


(உஉ எ ) 


கல்லுளிமாலை . 


( உஉ அ ) 


( உ உக ) 


விழியீராறுடைப் பழனிச்செட்டி கும்ப 

மீன மதனிற் பழனிச்செட்டி 
குழிவரச் செய்திடு பழனிச்செட்டி தில்லைக் 

கூத்தாடி மகனே பழனிச்செட்டி , 
பத்தினிமகனென்றாற் பழனிச்செட்டி யெற்குப் 

பணமிகவொல்லைதா பழனிச்செட்டி 
சத்தியவானென்றாற் பழனிச்செட்டி யிந்தத் 

தருணத்திலுதவி செய் பழனிச்செட்டி 
அத்தனீதானே பழனிச்செட்டி யெனக் 

கன்னை நீதானே பழனிச்செட்டி 
குத்திரர்க்கரியாய் பழனிச்செட்டி தில்லைக் 

கூத்தாடி மகனே பழனிச்செட்டி. 
அறத் தியாகனே பழனிச்செட்டி கம்பும் 

அடியார்க்கெளியாய் பழனிச்செட்டி 
பிறத்தியானோ நான் பழனிச்செட்டி சொந்தப் 

பிள்ளையல்லோ நான் பழனிச்செட்டி 
மறத்தினோர்க்கீந்தென்ன பழனிச்செட்டி யெற்கு 

மாழைமிக்கொல்லைதா பழனிச்செட்டி 
குறத்திதன் கணவா பழனிச்செட்டி தில்லைக் 

கூத்தாடி மகனே பழனிச்செட்டி 
படுத்தடி பண்ணாதே பழனிச்செட்டி மிகும் 

பாக்கியவானே பழனிச்செட்டி 
அடுத்தெனைக் கெடுக்காதே பழனிச்செட்டி யுனக் 

கபய மபயம் பழனிச்செட்டி 
தடுத்தாட்கொண்டாயே பழனிச்செட்டி நிதி 

தா வொல்லையெளியேற்குப் பழனிச்செட்டி 
கொடுத்தாற் குறைவுண்டோ பழனிச்செட்டி தில்லைக் 

கூத்தாடி மகனே பழனிச்செட்டி 
நாசமுனக்கில்வைப் பழனிச்செட்டி நீ 

நல்லாயிருப்பாய் பழனிச்செட்டி 
வாசிப்பாய் நிதி தா பழனிச்செட்டி படு 

வழக்கினிப்பண்ணாதே பழனிச்செட்டி 
பேசவாய் வலிக்குமோ பழனிச்செட்டி நிரம்பப் 

பெருமை நீ பண்ணாதே பழனிச்செட்டி 
கூசாமற் பேசுவாய் பழனிச்செட்டி தில்லைக் 

கூத்தாடி மகனே பழனிச்செட்டி 


(20) 


(உக ) 


( உங 2 ) 


கல்லுளிமாலை . 


காரு 


( உஙங ) 


( ஙச ) 


பொய்யுரை தெரியாப் பழனிச்செட்டி மிகப் 

புண்ணியவானே பழனிச்செட்டி 
நையவுமுறையோ பழனிச்செட்டி யெற்கு 

நன்னிதி மிகத்தா பழனிச்செட்டி 
பைய வாகிலும் பழனிச்செட்டி பேசப் 

பயமாயிருந்தாற் பழனிச்செட்டி 
குய்யமாப்பேசுவா பழனிச்செட்டி தில்லைக் 

கூத்தாடிமகனே பழனிச்செட்டி . 
சற்றுமிரங்காததென் பழனிச்செட்டி யுனக்குச் 

சரிதானோவிது பழனிச்செட்டி 
பற்றெனவந்தேனே பழனிச்செட்டி யெற்குப் 

பணமிக்கொல்லைதா பழனிச்செட்டி 
சுற்றரீதானென்று பழனிச்செட்டி வாயால் 

தோததிரஞ்செய்தேனே பழனிச்செட்டி 
கொற்றவரேறே பழனிச்செட்டி தில்லைக் 

கூத்தாடிமகனே பழனிச்செட்டி . 
ஆபத்துக்குதவிசெய் பழனிச்செட்டி பின் 

பளித்தென்னபலனாகும் பழனிச்செட்டி 
பாபத்துக்கீவேனோ பழனிச்செட்டி யறம் 

பண்ணநிதியொல்லைதா பழனிச்செட்டி 
நீபத்தார் மார்பனே பழனிச்செட்டி யுன்னை 

நித்தமுந்துதிக்கிறேன் பழனிச்செட்டி 
கோபத்தோர்க்கரியானே பழனிச்செட்டி தில்லைக் 

கூத்தாடிமகனே பழனிச்செட்டி . 
வஞ்சகம்பண்ணாதே பழனிச்செட்டி கோடி 

மாழை தாவறஞ்செயப் பழனிச்செட்டி 
பஞ்சமோவுனக்குத்தான் பழனிச்செட்டி மெத்தப் 

பணக்காரன்ஜனே பழனிச்செட்டி 
அஞ்சலெனச்சொன்னாற் பழனிச்செட்டி வாய் 

அதுதானோகுமோ பழனிச்செட்டி 
கொஞ்சமுந்தயையின்றோ பழனிச்செட்டி தில்லைக் 

கூத்தாடிமகனே பழனிச்செட்டி . 
பாடினேனேமிகப் பழனிச்செட்டி யுன்னைப் 

பணிந்தேனேமிகப் பழனிச்செட்டி 
னனேமிகப் பழனிச்செட்டி யென்றன் 
மனக்குறைதீரின்று பழனிச்செட்டி 


( உஙரு ) 


( உஙசு ) 


வாடி 


காசு 


கல்லுளிமாலை . 


( உ ங எ ) 


(உஙசி ) 


தேடியலையாமலே பழனிச்செட்டி யிப்பிச் 

சிலாபந்தன்னிலே பழனிச்செட்டி 
கோடி நிதியொல்லைதா பழனிச்செட்டி தில்லை 

கூத்தாடிமகனே பழனிச்செட்டி . 
மோசநீ பண்ணாதே பழனிச்செட்டி யிது 

முறையல்லசொன்னேனான் பழனிச்செட்டி 
காசுமிக்கொல்லைதா பழனிச்செட்டி மெத்தக் 

கடுஞ்செட்டுப்பண்ணாதே பழனிச்செட்டி 
வாசகம்பல சொன்னேன் பழனிச்செட்டி நீயொன்றும் 

வதிற்சொல்லவில்லையே பழனிச்செட்டி 
ஏசுவேனுன்னைநான் பழனிச்செட்டி தில்லை 

ஈசன் மகனே பழனிச்செட்டி . 
நல்லவனென்றே பழனிச்செட்டி யுன்னை 

நம்பிவந்தேனான் பழனிச்செட்டி 
அல்லல் செய்யாதே பழனிச்செட்டி யிது 

அழகல்லசோன்னேன் பழனிச்செட்டி 
சொல்லவாய்வலிக்குமோ பழனிச்செட்டி வதிற் 

சொல்லிநிதியொல்லைதா பழனிச்செட்டி 
இல்லையென்னாதே பழனிச்செட்டி தில்லை 

ஈசன் மகனே பழனிச்செட்டி . 
கனிவாயோதப் பழனிச்செட்டி யென்பாற் 

கருணையின்றேனும் பழனிச்செட்டி 
முனிவாயேலும் பழனிச்செட்டி யொரு 

மொழிதான் கூறே பழனிச்செட்டி 
கனிவாடினேனே பழனிச்செட்டி யிது 

ஞாயமோஞாயமோ பழனிச்செட்டி 
இனியொல்லைநிதிதா பழனிச்செட்டி தில்லை 

ஈசன் மகனே பழனிச்செட்டி . 
சரணஞ்சரணம் பழனிச்செட்டி யெனக்குத் 

தனமிகவொல்லைதா பழனிச்செட்டி 
மரணமுற்றாலும் பழனிச்செட்டி யுன்னை 

மறக்கமாட்டேனே பழனிச்செட்டி 
ரணமல்லோநிதி பழனிச்செட்டி யெனக்குச் 

செய்யுபகாரம் பழனிச்செட்டி 
இரணச்தீர்த்திடு பழனிச்செட்டி தில்லை 

ஈசன்மகனே பழனிச்செட்டி . 


(உக ) 


( 2 ச (0 ) 


( உசக ) 


கல்லுளிமாலை . 


காஎ 


( 2.சஉ) 


( 2 சக.) 


நன்றீவாயெனப் பழனிச்செட்டி யுன்னை 

கம்பிவந்தேனே பழனிச்செட்டி 
குன்றெனுக்குணத்தாய் பழனிச்செட்டி யெனக்குக் 

கொடுத்தாற்குறையுமோ பழனிச்செட்டி 
ஒன்றும் பேசாயேன் பழனிச்செட்டி நான் 

உய்விதமெவ்விதம் பழனிச்செட்டி 
இன்றைக்கேநிதிதா பழனிச்செட்டி தில்லை 

ஈசன் மகனே பழனிச்செட்டி . 
உன் முகம்பார்த்தே பழனிச்செட்டி நான் 

உரைத்தேனே தமிழ் பழனிச்செட்டி 
நன்மணியென்றுனைப் பழனிச்செட்டி முற்றும் 

நம்பினான் வந்தேன் பழனிச்செட்டி 
பொன்மிகவொல்லைதா பழனிச்செட்டி யறம் 

புரிவானென க்குப் பழனிச்செட்டி 
என்முகம்பார்ட் பழனிச்செட்டி தில்லை 

* சன்மகனே பழனிச்செட்டி . 
சிட்டருக்களிப்பான் பழனிச்செட்டி யெற்குத் 

திருமிகவொல்லைதா பழனிச்செட்டி 
துட்டருக்கரியாய் பழனிச்செட்டி யுன் 

தொண்டருக்கெளியாய் பழனிச்செட்டி 
கட்டத்தைத்தீரின்று பழனிச்செட்டி சற்றே 

கடைக்கண்பார்ப்பாய் பழனிச்செட்டி 
இட்ட நீதானே பழனிச்செட்டி தில்லை 

ஈசன் மகனே பழனிச்செட்டி . 
கடன் காப்பதுனக்கென்றாற் பழனிச்செட்டி யின்னங் 

கருணைசெய்யாததென் பழனிச்செட்டி 
அடஞ்செய்யாதே நீ பழனிச்செட்டி யீ 

தழகல்ல சொன்னேன் பழனிச்செட்டி 
நடராசன்மகான பழனிச்செட்டி முற்றும் 

சம்பினேன்நம்பினேன் பழனிச்செட்டி 
இடம்பொருளேவலும் பழனிச்செட்டி யொல்லை 

ஈந்தருள் செயவேண்டும் பழனிச்செட்டி . 
சேமமாரினையுற்றேன் பழனிச்செட்டி துன்பஞ் 

சிறிது முனலாமோ பழனிச்செட்டி 
பாமரர்க்கீந்தென்ன பழனிச்செட்டி நீ 

பத்தருக்கெளியனன்றோ பழனிச்செட்டி 


(உச ) 


( உசரு ) 


க 0 அ 


கல்லுளிமாலை . 


(உசசு ) 


காமதேனாதியும் பழனிச்செட்டி யுன் பாற் 

கைகட்டுஞ் சேவகர் பழனிச்செட்டி 
ஏமத்துக்குப் பஞ்சமோ பழனிச்செட்டி தில்லை 

ஈசன் மகனே பழனிச்செட்டி . 
வாவாவென்பாற் பழனிச்செட்டி யுன்பால் 

வழக்குண்டு வாவா பழனிச்செட்டி 
ஆவாயீதென்ன பழனிச்செட்டி சும்மா 

அஞ்சாதேவாவா பழனிச்செட்டி 
பூவாம்பதத்தாய் பழனிச்செட்டி மிகப் 

புண்ணியவானே பழனிச்செட்டி 
ஈவாய் நிதியொல்லை பழனிச்செட்டி, தில்லை 

ஈசன் மகனே பழனிச்செட்டி . 
கலையுணர் மாதவரைப் பழனிச்செட்டி 

யிங்குக் காணேன் காணேன் பழனிச்செட்டி 
விலைமாதெரென்றாற் பழனிச்செட்டி யையோ 

மிகவு மலிவாம் பழனிச்செட்டி 
நலமுறுந் தவத்தோர் பாற் பழனிச்செட்டி கழனி 

நகர்க்கியானேக வேண்டும் பழனிச்செட்டி 
தலைவள்ளலாகிய பழனிச்செட்டி நிதி 

தாவொல்லை நடனீ பழனிச்செட்டி . 
ஆண்டினிலொருமுறை பழனிச்செட்டி யுன்பால் 

அகத்தியம் வருகிறேன் பழனிச்செட்டி 
காண்டகுந்தவர்களைப் பழனிச்செட்டி யிங்கே 

கலந் திடக்காணேனே பழனிச்செட்டி 
மாண்டிடாதவர்கள் பாற் பழனிச்செட்டி கழனி 

மாநகர்க்கேக வேண்டும் பழனிச்செட்டி 
தாண்டவன் மகனே பழனிச்செட்டி யொல்லை 

தாதா நிதிமிகப் பழனிச்செட்டி . 
சிதம்பரத்துக்கேகப் பழனிச்செட்டி மிகச் 

சிரத்தை யெனக்குண்டு பழனிச்செட்டி 
இதம் பெறுமாதவர் பழனிச்செட்டி யங் 

கிருப்பாரனேகர் பழனிச்செட்டி 
நிதமவரோடுற்றற் பழனிச்செட்டி யையோ 

நீக்கலாமே பவம் பழனிச்செட்டி 
சதமென நம்பினேன் பழனிச்செட்டி யொல்லை 

தனந்தா நானேன் செல்லப் பழனிச்செட்டி . 


( உச ) 


(உச ) 


(உரும் ) 


கல்லுளிமாலை . 


காக 


( உருக ) 


( உரு உ ) 


கோயிலூருக்குச் செல்லப் பழனிச்செட்டி மனம் 

கொள்ளுது பேராசை பழனிச்செட்டி 
தூயவர் தம்மை விடப் பழனிச்செட்டி யெற்குச் 

சொந்தம் வேறுண்டோ பழனிச்செட்டி 
தாயினுமினியார் பழனிச்செட்டியவர் 

தாமல்லோ நற்றமர் பழனிச்செட்டி 
வாயுபகாரஞ்செய் பழனிச்செட்டி நிதி 

வழங்கொல்லை நடனீ பழனிச்செட்டி , 
கட்டளையொன்றுன் பாற் பழனிச்செட்டி வெகு 

கனமாவைத்திடப் பழனிச்செட்டி 
இட்ட மெனக்குண்டு பழனிச்செட்டி யொல்லை 

யீவாய் நிதி மிகப் பழனிச்செட்டி 
நட்டன் மகனே பழனிச்செட்டி யுன்னை 

நம்பி வந்தேனான் பழனிசசெட்டி 
சிட்டர்களுறவே பழனி செட்டி முத்துச் 

சிலாபத்திலுதவிசெய் பழனிச்செட்டி , 
கதிவேறில்லையே பழனிச்செட்டி யென்மேற் 

கடைக்கண் பார்பார் பழனிச்செட்டி 
துவரையிலு மென்ன 

ரிச்செட்டி சற்று 
மிரக்கமில்லாதது பழனிச்செட்டி 
திதி முட்டினைத்தான் பழனிச்செட்டி 

யின்று தீர்த்திக ரேத்தில் பழனிச்செட்டி 
நிதியால் செத்தா பா ளிச்செட்டி தில்லை 

நிருத்தன் மானே பழனிச்செட்டி . 
திருநெல்லை மகனே பழனிச்செட்டி தில்லைச் 

சிதம்பரன் மகனே பழனிச்செட்டி 
மருமலர் மார்பா பழனிச்செட்டி குற 

வள்ளிமணாளா பழச்செட்டி 
ஒருவர் அணை காணேன் பழனி செட்டி நா 

னுன்னைய லலாமலே பழனிச்செட்டி 
தருவாய் நிதிபொல்லை பழனிச்செட்டி மிகச் 

சரணஞ் சரணம் பழனிச்செட்டி . 
வேதியன் மகனே பழனி செட்டி மதுரை 

மீனாட்சி மகான பழனிச்செட்டி 
சாதிபல வாம் பழனிச்செட்டி யொரு 
சச்சிதாநந்தமாம் பழனிச்செட்டி 

10 


பழ 


(உருகூ ) 


( உருரு ! 


நன்மன முடையாய் பழனிச்செட்டி யுனை 
கக 0 

கல்லுளிமாலை . 
நீதியுடையாய் பழனிச்செட்டி யெற்கு 

நிதிமிகவொல்லைதா பழனிச்செட்டி 
கோதிலாப் பிரபுவே பழனிச்செட்டி பொதியின் 

குறுமுனி குரவா பழனிச்செட்டி . 
பலவாஞ்சாதியோ பழனிச்செட்டி யுனைப் 

பயா தானதானும் பழனிச்செட்டி 
அலர்மேல் மங்கைதான் பழனிச்செட்டி யுனக் 

கம்மான் மனையல்லோ பழனிச்செட்டி 
மலர்வேதனுந்தான் பழனிச்செட்டி சொந்த 

மைத்துனனல்லவோ பழனிச்செட்டி 
சிலைவில்லான் மகனே பழனிச்செட்டி யெற்கு - 

திருமிகவொல்லை தா பழனிச்செட்டி , 
உன்மலைக்கென்றும் பழனிச்செட்டி நா 

னோடிவருவேனே பழனிச்செட்டி 
என் மனங்கோயிலாப் பழனிச்செட்டி யெங் 

கிருந்தும் பூசிப்பேனே பழனிச்செட்டி 
பொன்மிக வொல்லைதா பழனிச்செட்டி தில்லைப் 

பொதுவோன் மகனே பழனிச்செட்டி 


2.இஎ 


நம்பினேன் நம்பினேன் பழனிச்செட்டி 
சேதுவே முதலாகப் பழனிச்செட்டி நல்ல 

திருக்சாசி வரைக்கும் பழனிச்செட்டி 
ஓதுவேனான் மிகப் பழனிச்செட்டி தியாகத்தி 

லுதாரனென் றுன்னையே பழனிச்செட்டி 
தீதினர் போலவே பழனிச்செட்டி யெற்கு நீ 

செய் நன்றி மறப்பேனோ பழனிச் செட்டி 
மாதவ குறவே பழனிச்செட்டி பொன்மிக 

வழங்கொல்லை நடனீ பழனிச்செட்டி . 
பதம் பல சொல்லுவேன் பழனிச்செட்டி யுன் 

பன்னிரு செவியுதப் பழனிச்செட்டி 
கிதங்கவி சொல்லுவேன் பழனிச்செட்டி யெற்கு 

நிதிமிக வொல்லை தா பழனிச்செட்டி 
சதமு நின்னடியன்றிப் பழனிச்செட்டி வேறு 

தமியனான் காண்கிலேன் பழனிச்செட்டி 
சிதம்பரன் மகனே பழனிச்செட்டி வீர 

சிங்கக் குட்டி நீயல்லோ பழனிச்செட்டி , 


சு 


கல்லுளிமாலை . 


ககக 


( உசு ) ) 


( 
உசு 
( 
0 
) 


(உசுக ) 


காளை நீயல்லவோ பழனிச்செட்டி தொண்டர் 

கற்பகமல்லவோ பழனிச்செட்டி 
சாளையல்லவறப் பழனிச்செட்டி யென் 

றலைமிசை வைத்தாள்வாய் பழனிச்செட்டி 
சாளையென்றுரைப்பது பழனிச்செட்டி கொடைக்கு 

நண்பல்ல நண்பல்ல பழனிச்செட்டி 
வளைத்து தான் பழனிச்செட்டி நிதி 

விரைந்து தா விரைந்துதா பழனிச்செட்டி 
உன திட்ட மருமையாம் பழனிச்செட்டி யஃ 

துற்ற நற்றவருக்குப் பழனிசெட்டி 
மனதிட்டப் படிக்குப் பழனிச்செட்டி யெல்லா 

வளங்களு முண்டாமே பழனிச்செட்டி 
எனதிட்ட படிக்குப் பழனிச்செட்டி யொல்லை 

இருநிதியளித்தாற் பழனிச்செட்டி 
நினதிட்டப்படிக்குப் பழனிச்செட்டி கவி 

நிகழ்த்திடுவேனான் பழனிச்செட்டி . 
காரிகை நன்னூல் பழனிச்செட்டி தொல் 

காப்பிய முதலாப் பழனிச்செட்டி 
சீருறு நூலெல்லாம் பழனிச்செட்டி நன்றாய்த் 

தெரிந்தவருன தன்பர் பழனிச்செட்டி 
ஏருறுந் தருமத்தைப் பழனிச்செட்டி மதியா 

திகழ்ந்த சண்டாளரைப் பழனிச்செட்டி 
பாரில் யான் பழித்திடப் பழனிச்செட்டி யொல்லை 

பணந்தா நடனீ பழனிச்செட்டி 
பஞ்சலட்சணமெல்லாம் பழனிச்செட்டி யுன் 

பத்தருக்குரித்தல்லோ பழனிச்செட்டி 
வஞ்சருக்கிருந்தென்ன பழனிச்செட்டி வேலா 

மரம்பழுத்தாற்போற் பழனிச்செட்டி 
தஞ்சமெனக்கு நீ பழனிச்செட்டி யொல்லையிற் 

நனபதிதனந்தா பழனிச்செட்டி 
அஞ்சுமாமுகனருள் பழனிச்செட்டி திவ்ய 

ஆறுமுகவனே பழனிச்செட்டி . 
அக்கமணியிலே பழனிச்செட்டி யெழி 

லாடகங்கலந்தாற் பழனிச்செட்டி 
மிக்க புண்ணியமென்று பழனிச்செட்டி சிலர் 

விளங்கவுரைப்பரே பழனிச்செட்டி 


( உகாக ) 


( உசு ..) 


ககஉ 


கல்லுளிமாலை . 


(உச) 


( உசுரு) 


( உகாசு ) 


துக்க மதிகந்தான் பழனிச்செட்டி பொல்லாச் 

சோரர்களெ திருற்றாற் பழனிச்செட்டி 
தக்கநிதியொல்லைதா பழனிச்செட்டி யறக் 

தான் செய்ய நடனீ பழனிச்செட்டி 
என் குரு நாதரும் பழனிச்செட்டிமுன 

மெனக்கு நல்லுத்தரம் பழனிச்செட்டி 
பொன் கலப்பின்றியே பழனிச்செட்டி யக்கமணி 

பூணச்சொலித்தந்தாரே பழனிச்செட்டி 
துன்ப கற்றுந் திருவாயாற் பழனிச்செட்டி என் குரு 

சுவாமிசொல்லுக்கிரண்டோ பழனிச்செட்டி 
மின் குலவு வேல் பிடித்தோய் பழனிச்செட்டி நிதி 

விரைந்ததா நடனீ பழனிச்செட்டி. 
புத்திமானே நீ பழனிச்செட்டி மிகப் 

புண்னியவானே பழனிச்செட்டி 
சத்தியவானே பழனிச்செட்டி ஞான 

சற்குணக்கடலே பழனிச்செட்டி 
சித்தியுடையாய் பழனிச்செட்டி தில்லைச் 

சிதம்பரன் மகனே பழனிச்செட்டி 
அத்தமிக்கொலைதா பழனிச்செட்டி யெனக் 

கறஞ்செய்ய வறஞ்செய்யப் பழனிச்செட்டி . 
மரும்ம வேண்டாம் பழனிச்செட்டி யினி 

வைவேன் சொன்னாற் பழனிச்செட்டி 
ஒருமனை தன்னையும் பழனிச்செட்டி நீதா 

னுபேக்ஷிக்க வைத்தாயே பழனிச்செட்டி 
இருமின்பாகா பழனிச்செட்டி நல்ல 

வென் குல தெய்வமே பழனிச்செட்டி 
திருமிக வொல்லைதா பழனிச்செட்டி தில்லைச் 

சிதம்பரன் மகனே பழனிச்செட்டி . 
உனக்குமாத்திரம் பழனிச்செட்டி நித 

முபயமங்கையர் வேண்டும் பழனிச்செட்டி 
எனக்கு மாத்திரம் பழனிச்செட்டியோ 

ரில்லாளுமுபேட்சையோ பழனிச்செட்டி 
நினக்கிது முறையென்றாற் பழனிச்செட்டி நான் 

நிகழ்த்துவதெங்ஙனே பழனிச்செட்டி 
கனக்க நிதியொல்லைதா பழனிச்செட்டி தில்லைக் 

கானவன் மகனே பழனிச்செட்டி . 
வைப்பாட்டி யாசையைப் பழனிச்செட்டி யுனை 

வாழ்த்தாதார்க்கீவாய் பழனிச்செட்டி 
அப்பாவப்பா பழனிச்செட்டி யெனக் 

கந்தச் சனியன் வேண்டாம் பழனிச்செட்டி 


( உக எ 


(உசு அ ) 


கல்லுளிமாலை . 


ககக 


( உள ) 


துப்புவார் காறியே பழனிச்செட்டி கழனித் 

தூயவரெல்லோரும் பழனிச்செட்டி 
ஒப்பிலாவறஞ்செய்யப் பழனிச்செட்டி நிதி 

யுதவொல்லை நடனீ பழனிச்செட்டி . 
அற்பச்செட்டிப் பயல்களை ! பழனிச்செட்டி யுனக் 

காகா வுலுத்தரைப் பழனிச்செட்டி 
விற்பனமில்லாரைப் பழனிச்செட்டி பொல்லா 

வீண்புழுக்கைப்பயல்களைப் பழனிச்செட்டி 
கற்பகமாகிய பழனிச்செட்டி யுன்மேற் 

கவிசொல்லும் வாயினாற் பழனிச்செட்டி 
சொற்பனத்துஞ்சொல்வேனோ பழனிச்செட்டி யொல்லை 

தூய்நிதிதா நடனீ பழனிச்செட்டி . 
சிதம்பர வையாவைப் பழனிச்செட்டி மிகத் 

தேடுகின்றதேகண் பழனிச்செட்டி 
இதம் பெற நாம் செல்லப் பழனிச்செட்டி விரைந் 

தீருவாய் மிகப் பழனிச்செட்டி 
மதம்பொழி துணைவனே பழனிச்செட்டி வள்ளி 

மாப்பிள்ளைத்துரையே பழனிச்செட்டி 
பதம்பணி செய்குவேன் பழனிச்செட்டி டன் 

பாலா சீலா பழனிச்செட்டி . 
வேதாந்த நாலையுப் பழனிச்செட்டி யன்பு 

மேவுசைவ நூலையும் பழளிச்செட்டி 
தீதின்றி நம்புவேன் பழனிச்செட்டி மற்றத் 

திருட்டு துரலை நம்பேனே பழனிச்செட்டி 
பாதகர்க்கெட்டாப் பழனிச்செட்டி யொல்லை 

பாக்யெமெனக்குத்தா பழனிச்செட்டி 
பூதியா o பயன பழனிச்செட்டி தில்லைப் 

பொதுவோன் மகனே பழனிச்செட்டி . 
வேதியரென்மூலும் பழனிச்செட்டி யுன்னை 

விரும்பாதார் புலையரே பழனிச்செட்டி 
சாதியிழிந்தோ ரெனினும் பழனிச்செட்டி யுனைச் 

சார்ந்தவரே மேலோர் பழனிச்செட்டி 
பூதியணி பிரபுவே பழனிச்செட்டி யொல்லை 

பொருவிலா நிதிதா பழனிச்செட்டி 
நீதிமிக வுடையாய் பழனிச்செட்டி தில்லை 

நிருத்தன் மகனே பழனிச்செட்டி . 


( உஎக ) 


( உ எஉ ) 


( உ.எ ) 


கல்லுளி மாலை முற்றிற்று . 
ஆச் செய்யுள் சாகங . 


சிவமயம் . 


பொன்மாரியந்தாதி . 


நம 


விநாயகர் காப்பு . 


சீராரும் பொன்மாரிச் செல்வச் சிவனார்க்குப் 
பேராரு மந்தாதி பேசவே - ஏராரும் 
வேலவற்கு முன் பிறந்த வேழமுகத் தெம்பெருமான் 
சாலிணைப்பூக் தாமரையே காப்பு . 


நூல் . 


( க ) 


( உ) 


சீர்வாழும் பொன்மாரிச் செலவனே செஞ்சடையில் 
சீர்வாழு மெங்க ணிமலனே - பார்வாழ்வி 
யாசையுறா வண்ண மடியேனை யாண்டுகொளத் 
தேசுடையாய் நீ கருணை செய் . 
செய்ய திருவடியென் சென்னிமிசை வைத்தாள 
ஐய வருள் செய் தருளுவாய் - கையிலகு 
சூலத்தாய் பொன்மாரிச் சொர்னேசா வானவர்க்கா 
வாலத்தை யுண்டவரு ளால் , 
ஆல மிடற்றெம் மமுதே யடியவர்க்காக் 
காலன் றனைக் காய்ந்த காலனே - பாலனே 
னின்னம் பவப்பிணியா லேங்காமற் பொன்மாரி 
யன்னையனை யாயின் பருள் . 
அருளே வடிவாய்வந் தாண்டவரு ணேசா 
தெருளே வடிவாஞ் சிவமே - யிருளேயும் 
றேங்காமற் பொன்மாரி யீசனே நாயேற்குத் 
தூங்காமற் றூங்குநெறி சொல் . 
சொல்லற் கரிய சுகக்கடலே நாயினே 
னல்லற் பொருந்தி யலையாமற் - கல்லைவில்லாச் 
செய்யும் பொன் மாரிச் சிவனேநின் சீரருளா 
லையமிலா ஞான மருள் . 


ந 


( 
ச 
) 


SU 


கக்கா 


பொன்மாரியந்தாதி . 


( சு ) 


அருட்கடலே யென்னா ரமுதே யடியா 
ரிருட்கடலுக் கோர்புணையா மின்பே - மருட்கடலுற் 
றேங்காமற் பொன்மாரி யீசனே நாயேனுக் 
கோங்காரத் துட்பொருளை யோது . 
ஓதியுன்னி யன்பா லுனைவணங்கு மன்பர்பவப் 
பீதி யறுக்கும் பெருமானே 

யாதுமுனைப் 
போற்றா தவனேனும் பொன்மாரி யாயருளான் 
மாற்றுவாய் மாதர் மயல் . 

( எ ) 
மாதர் மயல் கொண்டலைந்து வாடாது நா 

நாயேனு 
மாதியே பொன்மாரி யையனே - கோதிலின்ப 
சாகரத்துண் மூழ்கிச் சலிப்பின்றி வாழ்வதற்கு 
மாகருணை செய்வாய் மகிழ்ந்து . 
மகிழ்ந்து நான் பேரின்ப வாரிதியின் மூழ்ச 
விகழ்ந்து மட வாராசை யெல்லாஞ் - சக 

சகந்தனிலோர் 
பற்றின்றிப் பொன்மாரி வாழ்பரனே நின்பதத்தைப் 
பற்றிடுநா ளெந்நாள் பகர் . 
பகரரிய வுன்றனிரு பாதாம் புயத்தைப் 
பகலிரவெப் போதும் பணிந்திங் - கிகலான 
வன்மலத்தைப் போக்கிப் பொன் மாரியா யுன்னடியை 
யென்மனத்திற் கொள்ளுநா வென்று . 

{ 40 ) 
என்று முன தம்பொ னிணையடியைப் போற்று மயான் 
இன்றுவரைத் தீமடவா ரிச்சையாற் - கன்றியது 
போதும்பொன் மாரிப் புனிதனே இன்னருளாற் 
கோதிலின்ப வேலையினிற் கூட்டு . 
கூட்டுவா யின்பக் குரவையினி லென்னையெற்குக் 
காட்டுவாய் நன்றாக் களங்கமற - வீட்டு செல்வ 
மீதே யெனவுணர்த்தி யெம்மானே பொன்மாரி 
மாதுபங்கா காத்தருளு வாய் . 
வாயுமுனை வாழ்த்த மனமு முனைநினைப்பக் 
காயமு முன் றன் கழல்போற்ற - நாயேன்றன் 
செய்கையெலா முன்றனக்காச் செய்தேனெற் காவெள்ளிச் 
சையமன்பொன் மாரி நாதா , 

( கங ) 
நாதாபொன் மாரிவளர் நம்பா வடியேற்குத் 
தாதாவுந் தாயுமாந் தற்பரா - மாதுமையாள் 


( 52 ) 


பொன்மாரியந்தாதி . 


ககள் 


4 


பங்காளா முக்கட் பரமனே நாயேற்கு 
மங்காத வின்பந்தா வந்து . 
வந்தடியேற் குள்ள மயக்கமெலாம் வேரறுத்துச் 
சந்ததமு மின்பந் தனையடைய - வெந்தையே 
செய்விப்பாய் நீகருணை செம்பொன்மா ரிப்பதியா 
யுய்விப்பா யென்னை யுகந்து . 
உகந்துனது தாளை யுலைமெழுக தொப்பாய் 
மிகுந் ருகாப் பாவியேன் மெய்யாச் - சகந்தன்னில் 
ஆசையுறத் தள்ளாம லம்பொன்மாரிப் பதியாய் 
தேசமரு மின்பத்தே சேர் . 
சேர்ந்துன் னடியார் திருக்கூட்டத் தெஞ்ஞான்றுங் 
கூர்ந்துன் றனையுணரக் கூட்டியே - சார்ந்துனது 
பொற்றா மரைத்தாளிற் பொன்மாரி யாயிருக்க 
வுற்ற தரித்தே யுரை . 

( கஎ ) 
உரைப்பரிய பொன்மாரி யொப்பிலா தானே 
பரப்பிரம மான பரனே - கரப்பாக 
வேணியிலோர் பெண்ணைவைத்த மெய்யனே நாயேனுங் 
காணுவனோ வுன்றன் கழல் . 

( கஅ ) 
கழலிணையைக் கண்டடியேன் கண்களிக்க வென்றன் 
பழவினையைத் தீர்க்கப் பரனே - யுளமிரங்கி 
யெக்கால நீவருவா யெம்மானே பொன்மாரி 
முக்க னுடையாய் மொழி . 
மொழிவரிய வுன்றன் முளரிமலர்த் தாட்கு 
வழிபடுநல் லோரை வணங்கி - யிழிவான 
ஆசைசின மெல்லா மறும்படியாப் பொன்மாரி 
மாசிலாய் நீ கருணை வை . 

( 20 ) 
வைய மனைத்தும் வணங்கும் பொன் மாரியில்வாழ் 
ஐயனே யென்னா ரமுதமே - செய்ய 
குருவே யருவே குணக்குன்றே யென்னைக் 
கருவே புகாதவண்ணங் கா . 
காவிலார் பூவின் மதுக் கன்னலார் நல்வயலின் 
மேவுறுபொன் மாரி விமலனே - சேவேறி 
யன்பர் பவந் தீர்க்கவரு மாரமுதே நாயினேன் 
றுன்பப் பவத்தைத் துணி. 


( 
க.க 
) 


கக அ 


பொன்மாரியந்தாதி . 


துணியுங் கொடிதான சோம்பும் பவமாம் 
பிணியு மறுப்பாய் பிரானே - யணியும் 
பணியாய் பொன் மாரிப் பரனே நின 
தணியா வருளதினாற் றான் . 

( உக ) 
தானே யிணையல்லாற் றற்கிணையொன் றில்லா 
தானக் கடலேயென் னல்லின் ப- மோன 
குருவே பொன் மாரிவளர் கோவே யெனக்குத் 
தருவா யனது திருத் தாள் . 

( உச ) 
தாழ்ந்துன் பதத்தைக் தமியேனும் பேரின்பில் 
வாழ்ந்து சுகிக்க வரநல்காய் - சூழ்ந்தமரர் 
போற்றரிய பொன்மாரிப் புண்ணியா வுன்னடியை 
யேற்றறியா நாயேற் கினி . 
இனியேனு முன்ற னிணையடியைப் போற்றிப் 
புனிதமா மின்பம் பொருந்த - அனையினிலும் 
பேரருளார் பொன்மாரிப் பெம்மானே நாயேனை 
யாரிருளை யெல்லா மறு . 

( உசு ) 
அறுப்பாயென் றுன்ப மடியேன் செய் குற்றம் 
பொறுப்பாய்பொன் மாரிப் புனிதா - மறுப்பாச 
மோட்டுவாய் நாயேற் குனது திருப் பாதமலர் 
காட்டுவா யீவாய் கதி . 

(உள 
கதிதந்து நாயேன் கலியாவுந் தீர்த்து 
விதிமாலுந் தேடரிய மெய்யா - மதியிலகு 
செஞ்சடையாய் பொன்மாரித் தேவே நீ யித்தருண 
மஞ்சலென வேகாத் தருள் . 

( உ அ ) 
அருட்கடலா நீயிவ் வடியேனை யந்தோ 
மருட்கடலின் மூழ்கவைத்த வாறென் - றெருட்சுடர்தர் 
தீசா பொன்மாரிவள ரெந்தா யருட்கண் 
பாசா டவிதொலையப் பார் . 

( உகூ ) 
பாராம லுன்னைப் பரமனே ஞான நூ 
லோராது வீணாய முன்றேற்கு - பேரருளாற் 
சந்ததமு மின்பந் தனையடையப் பொன்மாரி 
யெந்தை யேகண்பா ரினி . 

( க (0 ) 
இனிப்பிறந்து பூவுலகி லேந்திழையார் கொங்கை 
தனைப்புணர்ந்து வாடித் தவியா - துனைப்புணர 


ண 


பொன்மாரியந்தாதி . 


ககக 


( ஙா 


( தூஉ ) 


ங ஙா ) 


( ஙச ) 


யெண்ணுவாய் பொன்மாரி யீசனே நாயேனை 
நண்ணுவா யீவாய் நலம் . 
நலமறியே னுன்னிருதா ணாடேன் கொடிய 
குலமுந் தனமுமெய்யாக் கொள்வேன் - மலமகலாப் 
பாவியேற்கெவ் வாறு பரமனே பொன்மாரி 
மேவினோய்தீர்ப்பாய் வினை . 
வினைவழியாய் வந்த வெறுமக்க டம்மை 
மனைவிதாய் மக்களென்ன மன்னி - இனிமையின்றி 
நைந்தேற்குப் பொன்மாரி நாதனே பேரின்பம் 
வர்தீய வைப்பாய் மனம் . 
மனமிரங்கி நாயேன் முன் வாவாவென் றோத 
னமிரங்கா தேயிருப்ப தென்னே - முனமிரங்கி 
மா தவருக்காக மறலியைக்கா லாலுதைத்த 
தீதில் செம்பொன் மாரியாய் செப்பு . 
செப்பரிய பேரின்பச் சிந்துவிடை நான் மூழ்க 
வெப்பொழுது வந்தருள்வா யீசனே - அப்பணியும் 
வேணியா பொன்மாரி மெய்யா வுழையிலகும் 
பாணியா வேதா பகர் . 
பகருமொழி யாவும் பொய் பண்ணுதொழி றீமை 
நிகரில்பிழை செய்யினும்யா னீயே - மிகவிரங்கி 
ஆண்டுகொள்வாய் பொன்மாரி யாரமுதே நாயினேன் 
மாண்டு பிறவா வகை . 
பிறவா வகையருளும் பெம்மானை நெஞ்சே 
மறவாமற் பேரின்பில் வாழ்வாய் - அறம்யாவும் 
செய்குவாய் பொன்மாரித் தேவனடி யைப்போற்றி 
புய்குவாய் சேர்வா யுரம் . 
உர மீயுந் தேவே யொருவாணை யில்லாப் 
பரமேயென் னாரமுதே பாகே கரமேலோர் 
மானேந்தும் பொன்மாரி வாழ்வே மயக்குற்று 
நானேங்கா தின்பமே நல்கு . 
நல்குவா யின்பசுக நாரியர்க ணாற்றமுறு 
மல்குன்மே லாசை யகற்றுவாய் - பல்வகையுந் 
துன்பமுறு நாயேனைத் தூயசெம்பொன் மாரியா 
யின்பமுறச் செய்வா யினி . 


15 


நசு) 


( ஙஎ ) 


( கூ .. ) 


(ஙசு) 


கஉ O 


பொன்மாரியந்தாதி . 


இனியேனு நாயேனல் லின்பமுற்று வாழ 
கனியருள் செய் தாட்கொண்டு நம்பா - இனிமையிலாப் 
பொய்யுடனானன்றென்னும் போதமுறப் பொன்மாரி 
யையனே கண்பார்த் தருள் . 

( 50) 
அருளே யமுதேய ரவணிந்த வேணிப் 
பொருளே தெருளே புனிதா - யிருளேயும் 
றேங்காம லுய்ய வெளியேற்கு நன்னெறியைத் 
தேங்கார்பொன் மாரியனே செப்பு . 

( சக ) 
செப்புவாய் நெஞ்சகமே தீமையறப் பொன்மாரி 
யப்பன் றிருவுருவா மைந்தெழுத்தை - யொப்பில்லா 
வீடுபெற வையன் விரைத்தாளி னன் மலரைச் 
சூடுவாய் தீர்ப்பாய் துயர் . 
துயரறுக்கும் பொன்மாரிச் சொர்னேசன் றாளை 
யயர்வின்றி யெண்ணாம லையா - துயருற்ற 
மாதரிச்சை கொண்ட திலென் வாழ்வு பெற்றாய் நெஞ்சேரி 
பாதகமே யல்லாற் பகர் . 

( சங } 
பகருவா யையன் பதமலரை யென்று 
மகலுவாய் தீமை யனைத்து - நிசரில்லாச் 
செம்பொன்மா ரிப்பதிவாழ் தேவன் றிருவடியை 
நம்பிநெஞ்சே யின்பமுற நாம் . 
நாமறிவென் றுன்னாம னாறுடலை நானென்றே 
யேமுற்று நெஞ்சே யிடையாதே - யேமந் 
தருவானைப் பொன்மாரித் தற்பரனை முன் 
வருவானை யெண்ணி மகிழ் . 
மகிழ்ந்துபே ரின்பத்தில் வாழ்வதற்கு நெஞ்சே 
யகழ்ந்துமுன மேலோ ரெறிந்த - சகந்தனில்வாழ் 
பொய்வாழ்வி லாசை பொருந்தாது பொன்மாரி 
மெய்வாழ்வை நாடி விரை . 

( சகா) 
விரைக்க மலந் தன்னை விளம்புவாய் நெஞ்சே 
உரைக்கரிய பேரின் புற்றுய்ய - முருக்கிதணேர் 
வாயினாள் பொன்மாரி மங்கை பெரி யாள் பங்கன் 
தூயதிருப் பாதத் துணை . 

( 
துணை நமக்கு நெஞ்சே சொர்னேச னென்று 
மிணையிலாப் பொன்மாரி யெந்தை - உணைவகல 


( சச ) 


( 
சஎ 
) 


சன 


பொன்மாரியந்தாதி . 


கஉ 


( 


( 
சஅ 


வாை 


( 30 ) 


எணணுவா ருள்ளத்து ளெஞ்ஞான்றும் வீற்றிருக்குங் 
கண்ணுதலோன் பொற்கமலக் கால் . 
காலனார் வெய்ய கயிறிழுத்துப் போட்டானம் 
பாலனா ரத்தைப் பறிப்பரோ - காலன் 
றனையுதைத்த பொன்மாரித் தற்பரனை யுன்னித் 
தனையரிச்சை நெஞ்சே தவிர் . 
தவிர்ப்பாய் மடநெஞ்சே தையலா ராசை 
தவிர்ப்பா யுடலாசை தன்னைத் - தவிர்த்தெல்லா 
பாசையுமே நீத்தெம்மை யாளம்பொன் மாரியா 
னேச மகலாது நினை . 
நினைப்பரிய பொன்மாரி நின்மலனை நந்தம் 
வினைப்பிறவி யைக்கொல் விடத்தை - யெனக்கினிய 
பாலை யமுதைப் பசுந்தேனை நெஞ்சமே 
சிலமுற வுன்னித் தெளி . 
தெளிவளிக்கும் பொன்மாரிச் செல்வனடி போற்றா 
தெளிமையுறு மாதர்பா லேனோ - தெளிவதின்றிப் 
புக்குழன்றாய் நெஞ்சே புகலுங்கா லன்னவர்பாற் 
அக்கமலா துண்டோ சுகம் . 
சுகமளிக்கும் பொன்மாரிச் சொர்னேசன் றாளை 
யகமே நீ யுன்னாம லையோ - சகவாழ்வைப் 
பற்றியலைந் தாய் கொடிய பாழ்நெஞ்சே தில்லைநகர்ச் 
சிற்றம் பலவனடி தேடு . 
தேடிமுன மாலயனுஞ் சீரன்ன மேனமாய் 
வாடியுங் காணா மலர்ப்பதத்தை - நாடியுல 
காசைகள்யா வந்துரத்தி யம்பொன்மா ரிப்பதியா 
பேனசமுற்று வாழ்நெஞ்சே நீ . 
நீயே தயவுற்று நின்மலா நாயேனைத் 
தீயவந் தீர்த்தின் பிற் சேர்ப்பாயே - தாயனைய 
நல்லருளாய் பொன்மாரி நாயகமே யென்மனமாங் 
கல்லைக் கனியாக்கிக் காண் . 
காணும் பொருளெல்லாங் கண்ணுதலே நின்வடிவாக் 
காணும் படிக்குண்மை காட்டுவாய் - பேணுதவத் 
தன்பர்பவத் துக்கோ ரருமருந்தே பொன்மாரி 
யென்பொன்னே தேனே யினி . 

11 


( ரு.உ ) 


( நசு ) 


( ருரு) 


கஉஉ 


பொன்மாரியந்தாதி . 


இனியேனு நின்னருளா லேழையே னுய்ய 
முனிவாயென் றீயமல மூன்றும் - நனிவாடி 
மாலயனுங் காணாப்பொன் மாரியாய் நின்புகழை 
ஞாலமெலாம் போற்றிடுவே னான். 

( ருஎ ) 
நாலு மறைமுடிவி னண்ணும் பொருளாமுன் 
சீல மறிவேனோ செப்புங்கால் - ஆலர் 
தனையுண்ட பொன் மாரித் தற்பரா வாசை 
தனைவிண்டி டாநாயேன் றான். 

( ரு அ ) 
தானே யெலாமாய்த் தனக்கோ ரிணையில்லா 
ஞானக் கரும்பேயென் னல்லின்பே - யீனத் 
துயர் தீர்த்துப் பொன்மாரிச் சொர்னேசா நாயேற் 
குயரின்ப மீயமனத் துன் . 
உன்னேனுன் முளை யுரையே னுரைத்தாலும் 
துன்னுமட வாரை மனஞ் சுட்டுமே - யென்ன செய்வே 
னிம்மனத்தாற் பட்ட விடர்தீரப் பொன்மாரிப் 
பெம்மானே நீயருளாற் பேசு . 

{ r C ) 
பேசுவாய் நாயேன் பிறவிப் பகையனைத்து 
நாசமுறப் பொன் மாரி நாதனே 
யணுவுமிலா தற்றா ரகத்துளே யென்றும் 
நணுகுமுனை நம்பினே னான் . 

க ) 
நாலு முகத்தவனு நாரணனுந் தேடரிய 
சீலமுறும் பொன்மாரித் தேவனே - மூலப் 
பொருளே யருளே புனிதா வடியேற் 
கிருளே யறக்கண்பா ரின்று . 

( கூ 2 ) 
இன்றேனு நாயே னிடரகல நற்றில்லை 
மன்றுணட மாடும்பொன் மாரியாய் - நன்று 
தருவாய்முன் வந்தாண்ட சற்குருவைப் போல 
வருவாய் தவிர்ப்பாய் மயல் . 
மயலற் றுனதருளால் வந்தடைந்தே னச்தோ 
செயன்மற் றறியேன் சிவனே - சயல்விழியார் 
மங்கைபங்கா பொன் மாரி மாதேவா நாயேனைப் 
பங்கமற நீகடைக்கண் பார் . 
பார்வாழ்வைச் சொற்பனம் போல் பார்த்தடியே னுன்னுடைய 
சீர்வாழ்வில் வாழ்வதென்று செப்புவாய் - நீர்வாழுஞ் 


ஆசை 


(சுங ) 


பொன்மாரியந்தாதி . 


கஉங 


(சுசு ) 


(சுஅ ) 


செஞ்சடையாய் பொன்மாரித் தேவர்பணி தேவேயுன் 
கஞ்சமலர்த் தாளிணையைக் கண்டு . 
கண்டுன் சழலைக் கடைடயேன் மயக்கனைத்தும் 
விண்டு சுதிப்பதெந்நாள் மெய்யனே - பண்டைநாள் 
நாரணனும் பங்கயனும் நாடரிய பொன்மாரி 
யாரணனே நாயேற் கறை , 
அறைவரிய பொன் மாரி யாரமுதே தேனே 
இறைவா வெனையுடைய வீசா மறைமுடிவை 
யாளும் பொருளேயுன் னாசிலாச் செங்கமலத் 
தாளிணையைப் போற்றவரந்தா. 
தாதாலந் தாயுந் தமருக் தமியேற்குன் 
பாதார விந்தமன்றிப் பற்றில்லை - தீதாளு 
நாயேற்குப் பொன்மாரி நாதாநீ நல்குவாய் 
தூயபேரி ரின்பச் சுகம் . 
சுகந்தந்து நாயேன் றுயரறுக்க வேண்டு 
முகமைந் துடைய முதலே - சகந்தன்னி 
லாசையின்றிப் பொன்மாரி யாரமுதே யுன்னடியில் 
நேசமுற்று வாழ நிதம் . 
நிதம்பிரியா வின் பத்துண் நீ நானு மொன்றா 
விதம் பெற்று வாழுநாளெக்நாள் - மதமுற்ற 
மூடருள நண்ணா முதலே பொன் மாரியில் வாழ் 
தேரிடய பேரின்பே செப்பு . 
செப்பரிய பொன்மாரித் தேவனே செஞ்சடையி 
லப்பறுகு கொன்றை யணிந்தோனே - ஒப்பொருவ 
ரில்லானே யன்பர்க் கெளியானே நாயேனை 
யல்லாளா வண்ணமுகந் தாள் . 
ஆள்வா யெனை நீ யரிவையர்கள் பாற்சென்று 
தாள்வாய்ப் படிந்து தவியாமல் - மாள்வாழ்வை 
மெய்யென் நம்பி மெலியாமற் பொன்மாரி 
யையனே சொர்னநா தா . 
நாதா கதியுன்ற னற்பதமே யல்லாது 
பேதையேன் காணேன் பிறிதொன்று - நீதயவா 
லின்பமுறச் செய்வையோ வின்று சொம்பொன் மாரியாய் 
துன்பமுறச் செய்வையோ சொல் . 


( கூக ) 


( 
எம் 
) 


( 
எக 
) 


பொன்மாரியந்தாதி . 


சொல்லேன் றிருநாமஞ் சூட்டேனின் றாளிணைக்கு 
நல்ல நறைமலரா னன்மாலை - புல்லநித 
மாதரையே நாடு மதியிலனைப்பொன்மாரி 
நாதவெவ்வா றாள்வாய் நவில் . 


( என ) 


நவிலரிய பொன்மாரி நாதனே நாயேன் 
பவலயமுற் றேங்கப் படுமோ - கவலையற 
வுன்னிருதா ளைப்போற்றி யொப்பிலாப் பேரின் பின் 
மன்னியிருக்கத்தா வரம் . 


( எ.சு ) 


வரந்தருமிப் பூவாழும் வாழ்வுதரு மேல : 
முரந்தரும் பேரின்ப முதவும் - விரைந்துளமே 
மானேந்தும் பொன்மாரி வள்ளலடி யார்தலையிற் 
நானேந்துந் தாண்மலரைத் தாழ் . 
தாழ்வாம் பொய் வாழ்வைச் சகத்தீர்க ளேநீர்தாம் 
வாழ்வா மென மதித்து வாடுகிறீர் - வாழ்வுறவே 
யெம்பெருமான் பொன்மாரி யீசனிரு தாளிணையை 
நம்புவீர் சேர்வீர் நலம் . 


எஎ ) 


நலமொன் றறியேனை நான்முகனு மாலு 
மலமந்து காணரிதா மய்ய - வலம் வந்து 
நண்ணுமடி யார்க்கருள்செய் நம்பனே பொன்மாரிக் 
கண்ணுதலே நீமுழுதுங்கா. 
கானலைநன் னீராக் கருதுமவன் போலய்யோ 
நானிப் புவியை மெய்யா நம்பியே - யீனமுற்று 
வாடுதல் போய்ப்பொன்மாரி வள்ளலே யென்றுன்றாட் 
கூடுவேன் றீர்வேன் குறை . 
குறைவில்பே ரின்பக் குரவையினின் மூழ்க 
விறைவா வருள் புரிவ தென்றோ - வறைவரிய 
தேனேபொன் மாரியில்வாழ் தேவோற்றேவர்கடங் 
கோனே யடியேற்குக் கூறு . 


( 40 ) 


கூறு மலக்குடிலைக் குக்கலுணு மோரூனை 
நாறு முடம்பினையோ நானென்பேன் - நீறு நிதம் 
பூசுமடி யார்பிறவி போச்கும்பொன் மாரியில்வாழ் 
தேசுதிகழ் சொர்னேசா செப்பு . 


பொன்மாரியந்தாதி . 


கஉரு 


செப்பாருன் னைந்தெழுத்தைச் சேவியா ருன்கழலை 
யொப்பிலுனை யுன்னி யுருகிடா - ரிப்புவியில் 
மக்களா யேன் பிறந்தார் மாசில் செம்பொன் மாரியில் வாழ் 
முக்க ணுடையாய் மொழி . 


( அ 2 ) 


மொழியாருன் பாத முளரியினை யென்றும் 
வழிபடுதல் லோரை வணங்கார் - அழிபொருளை 
மெய்யென்று நம்பி மெலிவார்பொன் மாரியில்லாழ் 
செய்யனே யேன் பிறந்தார் செப்பு. 


(அ) 


செப்பரிய மெய்யன்பு செய்வாத வூரர்முத 
லொப்பிலன்பர் போலவுனை வுன்னிலேன் - எப்படியுன் 
பேரின்ப முற்றுப் பிறப்பகல்வேன் பொன் மாரி 
யோரின்ப முள்ளா யுரை . 


( அச ) 


உரையேனின் பாதமல ருன்னியுனை யுள்ளங் 
கரையேனன் னீர்சொரியேன் கண்ணாற் - மரைவாழ்வை 
மெய்யென்று நம்பியென்ன மேன் மபெற்றேன் பொன் மாரி 
நய்வொன்றி லாச்சுகமே நான் . 


நானே நீ நீயே நான் யாவு நமதுருவர் 
தானேயென் றுன்னுசுகக் தந்தாள்வாய் - மோனக் 
குருவபொன் மாரிவளர் கோதறு பூங் கற்ப 
தருவே யடியேற்குத் தான் . 


தானந் தவநோன்பு தான் செயினும் பொன்மாரிக் 
சோனன்பி லாரின்பு கூடுவரோ - ஞானம் 
பொருந்துவரோ யின்பப் பொருவிலாத் தேனை 
யருந்துவரோ நெஞ்சே யவர் . 


( அள ) 


அவரிவர்நல் லார்பொல்லா ராமென்று ரைத்தல் 
தவருக் கழகல்ல சாற்றி - லெவருக்கு 
மங்கங்குச் சான்றாகி யாட்டுவிக்கும் பொன்மாரி 
யெங்கோவின் செய்கை மறந் தே . 


( அஅ ) 


எதுக்கு நெஞ்சேமீ யேகி வெளிமுகத்திற் 
தீதுக் குழன்று திரிகிறாய் - மாதுக்கோர் 
பங்கினன் பொன் மாரிப் பரமனருள் 

வாந்தேனை 
யிங்குண்ண வாவாவினி. 


கஉகா 


பொன்மாரியந்தாதி . 


இனிமடவா 

மடவா ராசை கொண் டேங்காதே நெஞ்சே 
பனிமதியார் சென்னிப் பரமன் - நனியருளான் 
மன்னிடலாம் பேரின்ப வாரிதியிற் பொன்மாரிக் 
கன்னலனை யான் கழலைக் கண்டு . 


( கூ 0 ) 


கண்டு சனனங் கழிக்கலா மாதரிச்சை 
விண்டுபேரின்பத்துண் மேவலாம் - வண்டினங்கள் 
பங்கயநற் றேனையுண்டு பாடும் பொன் மாரியுளான் 
செங்கமலப் பாதமெனுந் தேன் . 
தேனோ கனியோ நற்றென்ளமுதோ தீங்கரும்பு 
தானோ வலதிணையி றங்கமோ - ஞானோ 
தயமோபொன் மாரியில் வாழ் தற்பரன் முன் னாளிற் 
கயமுரித்துப் போர்த்தான் கழல் . 


கூட் } 


கழறந்து நம்மைக் கதிசேர்க்கு மெம்மா 
னழலேந்தும் பாணியுடை யையன் - வழுவேனும் 
கோயிலாக் கொண்டு குறைதவிர்த்த 

பொன்மாரித் 
த : யிலான் பாதநெஞ்சே சார் . 


கூகூ ) 


சாராம லுன்றனிரு தாளிணையை யுன்னையென்னுட் 
பாராம லய்யகோ பாவியேன் - சாராருஞ் 
சென்னியாய் பொன்மாரித் தேவேநான் மீதான 
கன்னியராற் பட்டேன் கடை . 


கடைடையேது மாதர்கடங் காமந்தா னேது 
விடையேறும் பொன்மாரி மெய்யன் - சடையிலொரு 
பெண்ணைவைத்தா னெஞ்சே பிறப்பகல நம்மையின்பம் 
நண்ணவைத்தான் பேரருளி னால் . 


நாலிரண்டு சித்திபெற்ற ரானாலு கம்மிறைவன் 
காலிரண்டு மன்பாய்க் கருதாதார் - மாலடைந்து 
வாடுவரே யல்லாற் பொன் மாரியான் பேரின்பங் 
கூடுவரோ நெஞ்சமே கூறு . 


கசு ) 


கடறுவீர் பொன்மாரிக் கோவின்றிரு நாமம் 
மாறுவீர் தீய மயலினின்றுந் - தேறுவீ 
ரொன்றே பொருளென் றுணருவீர் மற்றவன்பொன் 
மன் றுணடிக் குர்தாண் மலர். 


( க ) 


பொன்மாரியந்தாதி . 


கஉஎ 


(கஅ ) 


மலர்கொண்டு பொன்மாரி வள்ளலிரு தாளா 
மலருக் கருச்சனை செய்வார்கள் - பலதுயருந் 
நீர்வரர்சிற் றம்பலம்வாழ் தேவின் றிருவருளாற் 
சேர்வார்பேரின்பமெனுந் தேன் , 
தேனாறு பாய்ந்து நிதஞ் செந்நெல்விளை பொன்மாரி 
மானார் கரத்தானை வாழ்த்தியே - ஊனாரு 
மாகநா மன்றென் றகற்றி மன மேயறிவா 
மேகநா மென்றேயிரு. 


(கூக ) 


இருவினை தீர்த் தின்பநமக் கீந்தருளு நெஞ்சே 
கருவினிற்சே ராதவண்ணங் காக்கும் - திருவின்மிகு 
மங்கை பெரி யாள் பங்கன் மாசில் செம்பொன் மாரியான் 
செங்கமலப் பாதமெனு ஞ்சீர் . 


( க 00 ) 


பொன்மாரியர்தாதி முற்றிற்று . 


(அவையடக்கம் . ) 


தோகைநட மாடு தன் முன் றூய்மையிலா வான் கோகோழி 
யேகிநட மாடு மியல்பேயாம் - மோகமிலா 
நல்லோர் குழாமுரைத்த நற்கவிமு னன் கணுவு 
மில்லாயான் சொல்லுமிது . 


ஆச்செய்யுள் – கரு . 


சிவமயம் . 
திருச்செந்தூரென்னும் 
சீரலைவாய்ப் பதிகம் . 


NIOS 


( உ ) 


யன் 


விருத்தம் , 
அரியும் பங்கயத் தண்ணலு முனிவரு மடிதொழ நடமாடுங் 
கரிய கண்டனீ பழனியாய் புன்மினார் கலவியி லுறுமின்பை 
எரியும் பாம்புமென் றெந்தநா டுரத்துவா யிமையவர் பூமாரி 
சொரியுஞ் சீரலை வாயினின்மேவிய தோகைவா கனத்தானே . 
அன்று சூரன்ற னாக்கையைப்போழ்ந்திடு மயிலிலங்கியசெல்வ 
வின்றுநானுனைப் பூங்கழலிறைஞ்சினே னென்னை நீயகற்றாதே 
மன்றுளாடிய வள்ளலீவணிகனே மறையொடுபல நூலுந் 
துன்றுசீரலை வாயினின்மேவிய தோகைவா கனத்தானே . 
அன்னை நேருன தடியிணைக்காட்படா தையகோவடிநாயே 
மின்னினேரிடை யார்தானத்தாசையான் மெலிவது முறையாமோ 
பொன்னின்மன்ற பழனியம் பொருப்பினாய்புண்ணியத்தவத்தோாக 
டுன்னுசீரலை வாயினின்மேவிய தோகைவா கனத்தானே . 
இல்லையென்பவாக் கில்லையென்னாமலே யீலியானெனக்கீவாய 
கல்லைநேர்மனக் கயவருக்கிரங்கிடாக் கருணையங்கடல்வள்ளால் 
தில்லைமேவிய சிவபிரானருளிய சிவகிரிப்பெருமானே 
சொல்லுசீரலை வாயினின் மேவிய தோகைவா கனத்தானே . 
நலங்கொளுன் பத ஈம்பியேநின்பதி நாடொறு நாடோறும் 
வலங்கொள் காலினாவடியனேன் புன்மினார் வாயிலிர் செல்லாமோ 
தலங்களிற்றலை யாஞ்சிதம்பரத்தரன் றனையனே சதுர்வேதா 
துலங்குசீரலை வாயினின் மேவிய தோகைவா கனத்தானே 
வங்கவாணிபத் தனமலிவாணியர் வாழ்வரியாருக்குஞ் 
சிங்கமாகிய நினைச்சரணடைந்தயான் சிறிது தாழ்ந்த திடலாமோ 
வெங்கட்பாம்பணி திலைப்பிரானருளிய வேழத்திற்கிளையோனே 
துங்கச்சீரலை வாயினின்மேவிய தோகைவா கனத்தானே . 
அன்பருக்கெளி யானெனுந் திருட்பெய ரசத்தியமாகாதோ 
புன்புலால்கமழ் மங்கையர்மயச்கினைப் போக்கியே யெனைக்காப்பாய் 
கொன்புனைந்தவேற்கையனே திலைப்பிரான்குமரவந்தடைந்தோர்க்குத் 
துன்பில்சீரலை வாயினின் மேவிய தாகைவா கனத்தானே . 
தில் லைமன்றினிலிரு முனிவோர்தொழுஞ் சிவபிரானருள் சேயே 
கல்லைகேர்மனக் கள்வனானன பர்தங் கருத்தறிர் தவர்க்காக்கு 


சக 


பழனிப் பதிகம் . 

. 
ஈல்லறம்புரி நாயினேன் வருத் திடல் ஞாயமோவையையோ 
சொல்லுசீரலை வாயினின் மேவிய தோகைவா கனத்தானே . ( அ) 
தீயமங்கையர் திறமுலையாசையாற்சிறிய னேன்வருந்தாது 
தாயையொக்குநீ புரந்திடமுக மன்யான் சாற்றவேண்டிய துண்டோ 
மாயனாதியோர் தொழுந்திருப்பதத்தினாய் மன்றுடையான் மைந்தா 
தூயசீரலை வாயினின் மேவிய தோகைவா கனத்தானே . 
விதிக்குமாலுக்கு மமரர்க்கும் பெரியநின் விரைமலர்த்தாணெஞ்சிற் 
பதிக்குகாயினேன் பருவரலடைர் திடிற்பழிநினைப்படராதோ ( லோர் 
கதிக்கும் பொன்னுக்கும் கவிசொனோர்க்காடிலைக் கானன்மைந் தாமே 
துதிக்குஞ்சீரலை வாயினின் மேவிய தோகைவா கனத்தானே . ( க (0 ) 
வெய்யமங்கைய ராசையாம் பரவையில் விழுந்துழனாயேற்குன் 
செய்யதாளிணைப் புணையினையொல்லைதா திருவுளத்தருண்மேவிப் 
பையராவணி பரனருள் பாலனே பழனியங்கிரியானே 
துய்யசீரலை வாயினின் மேவிய தோகைவா கனத்தானே . ( ச 

சீரலைவாய்ப்பதிகம் முற்றிற்று . 

ஆசெய்யுள் கூசு 


.ெ 


சிவமயம் . 


பழனிப் பதிகம் . 


(க) 


விருத்தம் . 
காவியங் கண்ணார் மோகக் கடலினிற் படிந்த பொல்லாப் 
பாவியே னெனில் 

னு நின்னைப் பைந்தமிழ் பாடு நாயேன் 
மேவிய துன்பை நீக்கி விரைந்தருள் செயவேண்டாவோ 
கூவிள முடித்த தில்லைக் கூத்தனீ பழனிக்கோவே . 
அறமின்னா ராசை வெள்ளத் தழுந்திய பாவி யேனு 
நறைவிரி நின்றா ணம்பி நற்றமிழ் பாடு நாயே 
னுறமுறை யாமோ துன்ப மொழித்தருள் செயவேண் டாவோ 
குறவள்ளிகணவா தில்லைக் கூத்தனீ பழனிக்கோவே . 
நஞ்சினைப் புரையு மாதர் நாற்றமே நல்லின் பென்று 
விஞ்சு நாள் வீணாப் போக்கும் வினையினே னெனினு முன்னைத் 
தஞ்சமென் றேனுக் கின்பந் தந்து காத்திடவேண் டாவோ 
குஞ்சரி கணவா தில்லைக் கூத்தனீ பழனிக் கோவே . 


(உ) 


காட்டு 


பழனிப் பதிகம் . 


ச) 


- 


ஊழ்வினை வலியி னாலே யூனமங் கையரின் புற்றும் 
பாழிலே வெகுநாட் போக்கும் பாவியே னெனினு நின்னைத் 
தாழுறு சென்னி யேன்பாற் றயைமிகச் செயவேண் டாவோ 
கோழியங் கொடியாய் தில்லைக் கூத்தனீ பழனிக் கோவே . 
ஆலநேர் விழியார் மோகத் தற்பக லழுந்தி யன்னோர் 
காலினில் வீழ்ந்த பொல்லாக் கடையனே னெனினுமந்தோ 
சாலவே பாடு கின்றேன் றனக்கருள் செயவேண் டாவோ 
கோலமா மயிலாய் தில்லைக் கூத்தனீ பழனிக் கோவே . 
நன்றிலாக் கொடிய மாதர் நசைமிகப் பொருந்தி யன்னோர் 
முன்றிலி லுழலும் பொல்லா மூர்க்கனே னெனினு நின்பா 
லின்றமிழ் பாடு நாயேற் கிரக்கமவைத் திடவேண் டாவோ 
குன்றெனுங் குணத்தாய் தில்லைக் கூத்தனீ பழனிக் கோவே . 
அறுபத முரலுங் கூந்த லரிவை யரல்கு லின்ப 
முறுவதே தவமென் றுன்னி யழன்ற தீப் பாவி யேனு 
நறுமலர் நினக்குச் சாத்து நல்லருள் செயவேண் டாவோ 
குறுமுனி குரவா தில்லைக் கூத்தனீ பழனிக் கோவே ( எ ) 
சற்றுநன் கில்லா மாதர் தமதுற வுறவென் றுன்னி 
யிற்றைநாள் வரையுங் கெட்ட வீனனே னெனினு முன்றாள் 
முற்றுமே நம்பிச் செஞ்சொன் மொழிந்தயா னுயவேண் டாவோ 
கொற்றவர் போற்றுந் தில்லைக் கூத்தனீ பழனிக் கோவே . 
உன்னிய மாதரி ன்பை யனலென வுணரா தையோ 
மன்னிய பாவி யேனும் மாசில்செந் தமிழ்நிற் கின்பாய் 
பன்னிரு செவியுங் கேட்கப் பாடும்யானு யவேண் டாவோ 
கொன்னுறு தவர்வாழ் தில்லைக் கூத்தனி பழனிக் கோவே . 
புல்லுமங் கையராற் கெட்ட புன்மையே னெனினு மந்தேதோ 
வெல்லையில் கருணை யாய்நீ யிரக்கம்வைத் திடவேண் டாவோ 
நல்லசே யில்லை யென்று நசையினாற் பெற்ற தாயர் 
கொல்லுவ துலகி லுண்டோ கூத்தனீ பழனிக் கோவே . ( க 0 ) 
புரையுறு மாதர் தம்மைப் புல்லிய பாவி யேனும் 
விரைமலர்ப் பதத்தாயுன்றன் வியன்புகழ் விருப்பினோடும் 
உரைபுரி கின்ற நாயேற் குதவிசெய் திடவேண் டாவோ 
குன்ரைகழ லுடைய தில்லைக் கூத்தனீ பழனிக் கோவே . 

( கக ) 
மாதர்தீ யின்பே யின்பாய் மருவிய பாவி யேனுந் 
தீதினற் றமிழ்நிற் கோதுஞ் சிறியனே னுயலேண் டாவோ 
பூதியார் தமிழ்நற் கீரர் பொற்றமிழ் புனைந்த மார்பா 
கோதினை யகற்றுந் தில்லைக் கூத்தனீ பழனிக் கோவே . 

P ) 
பழனிப் பதிகம் முற்றிற்று . 
ஆ . செய்யுள் சுக 


( க ) 


சிவமயம் . 


விடுதிக்கவிகள் . 


கோவிலூர் மடாலயம் . 

விருத்தம் 
மடமுண்டோ சிவாலயங்கள் மிகுதியுண்டோ வாசிட்டம்படிப்ப 
துண்டோ மனத்துண்ஞானத் , திடமுண்டோ நால்வர் தமிழ் படிப்பா 
ருண்டோ திவ்வியமா முதாரமுதற் குணமுமுண்டோ , விடமுண்டோ 
னடியர் குழா மிகுதியுண்டோ மெய்யறஞ்சத் திரம்விரிபூங் காவுமுண் 
டோ , வடகைலைக் கிறைவனெனு முத்துராம வள்ளறிருக் கழனிநகர் 
வாராமுனனே . 

( க ) 


வேறு . 


திருவாய்க்கத் தவம்புரிந்தோ ரளகைநகர்க் கிறையவராந் திகழு 
ங்கற்ப , தருவாய்க்கத் தவம்புரிந்தோர் வெள்ளத்தி யொருமுதுகிற் 
மூங்கப்பெற்றோர் , சருவாய்க்க மறம்புரியுங் கயவர்கண்ணுக் கினி 
யாத கருணை வெள்ளக் , குருவாய்க்கத் தவம்புரிந்தோர் சழனிநக ருற் 
நதிருக் கூட்டாத்தாரே . 


வேறு . 


கலி 


செங்கமல மலர்போன்ற முகந்தானெங்கே சிறியனைவா வென் 
நழைத்த திருவாயெங்கே , யங்கமெலா நீறணியு மழகதெங்கே யரிய 
வெண்கோ வணங்கட்டு மரைதானெங்கே , சங்கையறப் பொருளோ 
துஞ் சமர்த்தமெங்கே தாயினிலு மிகச்சிறந்த தயைதானெங்கே, மங் 
கையரை மிகப்பழிக்குங் கவிதானெங்கே வளரருணாசலமுன் போல் 
வந்தாள் வாயே . 

இத்துறை. 
கரும்பா யினிக்கின்ற மானார்க ளின்பங் கடுவெனவே 
விரும்பா திருக்கவு நாள்வருமோ விழை யாசையெல்லாக் 
துரும்பாக நீத்து விடுத்தோ ருளக்கஞ்சத் துள்ளிருக்குஞ் 
சுரும்பே கழனிப் பதியரு ணாசலத் தூயவனே . 
புண்ணிய மே திரண் டோருரு வாகப் புவியில் வந்த 
வண்ணலை கற்றவர் மேவுங் கழனிக் கரசைநந்தங் 
கண்ணுண் மணியை யருணா சலனெனுங் கற்பகத்தை 
யெண்ணுகெஞ் சேபவ மேழையுந் தீர்த்தின்ப மெய்துதற்கே. 

விருத்தம் . 
மதம்படு கடைமின் னார்தம் மையலுட் படாமலீசன் 
பதம்பெற வெனக்கு மேன்மை பாலிக்கு மருணைகுன்றின் 


கஉ 


விடுதிக்கவிகள் . 


இதம்பெறு துணைவனாகி யென துயிர்த் துணையுமான 
சிதம்பரப் பெரியோன் செம்பொற் சேவடி சென்னி சேர்ப்பாம் ( கூ ) 


வேறு . 


தனே . 


கட்டுமாவின் கனியினிலுங் கனமாமதுரக் கழனிநகர்ச் 
சிட்டர் பாலி னாயேனைச் சேர்க்க முறையே யல்லாமல் 
நட்டனருளும் பழனிமலை நாதாபொல்லா நாரியரா 
மெட்டி க்கனியைப் புசித்திடுக வென்னே லென்னே லென்னேலே . 

குன்றக்குடி . 

கலித்துறை. 
எத்தனை போதனை செய்தாலு மாத ரிருமுலையிற் 
பித்துறு மென்மதி தேறலை யேயிப் பிழைக்கென் செய்வேன் 
கொத்துறு கொன்றை யரவார் சடைமுடிக் கூத்தன்மைந்தா 
சத்திய மாதவர் சூழ்மயின் மாமலைச் சண்முக 

( அ ) 
வேயென்ற தோளியர் மோகக் கடலில் விழுந் துழன்ற 
நாயென் றொருபெய ருன்னடி யேற்கு நவிலவிடேல் 
தீயொன் றியசெங் கரத்தண்ண றந்த சிவகிரியாய் 
தாயென் றுனை நம்பி னேன்மயின் மாமலைச் சண்முகனே . 

( கூ ) 
விடத்திற் கொடிய மடவார்கணாற்றம் விளையுமல்கு 
லிடத்திற் பொருந்திய பேராசை நீத்துனை யென்றடைவே 
னடத்திற் சிறந்த புலியூர னல்கிய நாயகமே 
தடத்திற் கமல மலிமயின் மாமலைச் சண்முகனே 

( 50 
நீண்ட குழலியர் காமவி காரத்தை நீக்கியெனை 
பாண்டுகொளாவிடி லென் செய்கு வேன்றுணை யாருமிலை 
பாண்டவர் போற்று பதத்தாய் புலியொடு பாம்பு தொழுந் 
தாண்டவ த்தண்ண லருண்மயின் மாமலைச் சண்முகனே . ( க்க ) 
திருமுரு காற்றுப் படைநற் றிருப்புகழ் சீரிலங்கு 
மொருவனு பூதி முதலாம் தமிழுற்ற வுன் செவியில் 
மருவும் தோமிக் கெளியேன்றன் புன்றமிழ் மன்றன்மைந்தா 
தருநிக ராங்கொடை யாய்மயின் யாமலைச் சண்முகனே . 

விருத்தம் . 
உன்னடி யாரு மாத ருறவுற்றே யுழன்றாலையோ 
மன்னுல கத்தி லத்தை மாற்றவல் லவர்களாரே 
என்னிரு கண்ணே யன்பரிருதயக் கோயி லானே 
பன்னிரு கரத்தாய் தில்லைப் பரனருள் பழனி வேளே . ( காட ) 


( க.உ ) 


விடுதிக்கவிகள் . 


கஙங 


மாதர்செய் மயக்க மொன்றை மாற்றினை யாயினாயேன் 
கோதின்றி நினது பாதங் குறுகுதற் கைய முண்டோ 
வேதனே முதலா யுள்ள விண்ணவ ரெல்லாம் போற்றும் 
பாதபங் கயத்தாய் தில்லைப் பரனருள் பழனிவேளே , 

( கச) 
மங்கைய ரின்பை யின்பா மதிக்கவோ மலர்கொண் டுன்னை 
யங்கையால ருச்சித் தேனா னயகோ வரற்றி மாதர் 
கொங்கையிற் றழுவி லே.துங் குணமுண்டோ கூறாய் செம்பொற் 
பங்கயப் பதத்தாய் தில்லைப் பரனருள் பழனிவேளே. ( கரு ) 
மெத்தநான் வருத்த முற்றேன் வெய்யமங் கையர்மோ கத்தா 
லத்தைவிட்டுனது செம்பொ னடியிணை யென்று சேர்வேன் 
சித்தமா யுன்னை நம்புஞ் சிறியனேற் கிரங்கு கண்டாய் 
பத்தருக் கெளியாய் தில்லைப் பரனருள் பழனிவேளே . ( கசு ) 
பீடுடை நினக்கன் புற்ற பெருந்தகை யோருமின்னை 
நாடுத லென்றாற் பொல்லா நஞ்சென வெறுப்பார் யாரே 
வாடுத லளிக்கு மாதர் மயக்கினை மாற்றி யாள்வாய் 
பாடுவார்க் குரியாய் தில்லைப் பரனருள் பழனிவேளே . ( கா ) 

வெண்பா . 
வேதா வணங்கும் விடைக்கொடியோ னீபழனித் 
தாதாவே நாயேற்குத் தாதாதா - யாதென்றா 
லற்ப மடவா ரருவருப்பா மல்குலினைச் 
சொற்பனத்து முன்னாச் சுகம் . 

கலித்துறை. 
குணக்காரச் செட்டி கொடைக்காரச் செட்டி குபேரன் மெச்சும் 
பணக்காரச் செட்டி படைக்காரச் செட்டிநற் பத்தரெனுங் 
கணக்காரச் செட்டி கனக்காரச் செட்டி கடப்பந்தொடை 
மணக்காரச் செட்டி நடனீ பழனி மலைச்செட்டியே . 

( கூ ) 
வெண்பா. 
ஆயிரக்கான் மண்டபத்திலாதிரைநாளிற்சேவை 
தாயனையா னாயேற்குத் தந்தானே - தூயதவ 
மோங்கும் புலியூரி னுத்தரவீ திக்குணபால் 
தாங்குந் திருத்தேரிற் றான் . 

( 20 ) 
விருத்தம் . 
அடியாரே தும் பிழைத்தனரோ வன்றிப்பு வியை யாளுகின்ற ( தோ 
கொடியோர்செய்யுங் கொடுங்கோன்மை குறித்தோ மற்றைக்குறையா 
வடிவே லிறையைத் தருமிமைய மாதுகணவா மாமருவு 
நெடியோன் வணங்கு நடராஜா நின்றே ரூரா நீதியென்னே. (உக) 

12 


கஙச 


விடுதிக்கவிகள் . 


கலித்துறை . 
கோணாகங் கொன்றை யணியுஞ் சடாடவிக் கூத்தன்மைந்தா 
சேணாடர்க் குற்ற சிறைமீட்ட வாநற் சிகண்டிமலை 
மாணார் குறவள்ளி கேள்வா வுனது மலர்முகத்தைக் 
காணாத நாள்பத்து மாண்டா யிருந்தவென் கண்களுக்கே . ( உ .. ) 

வெண்பா. 
கன்னியர்பா லுன்னூரி லியான்கலவி செய்ததுண்டோ 
பன்னிருகண் ணுள்ள நீ பார்த்தனையோ - என்னை நிந்தை 
பொய்யா யுரைத்தவற்குப் பொற்பொதுவோ னீமுருகா 
மெய்யாத்துன் பீவாய் விரைந்து . 

(உங ) 
விருத்தம் . 
காடுவெட்டித் திருநகரைக் காண்பதெந்நாள் களிமிகுசோ 
மாக்கந்தன் கமலப்பாதஞ், சூடுவது மெந்தநாள் நாயேன் வாயால் 
துய்யநட ராசனெனச் சொல்லிச்சொல்லிப் , பாடுவது மெந்தநாள் 
தீயமாதர் படுகுழியி லாசைவிட்டுப் பரமானந்தங் , கூடுவது மெந்த 
நான் தில்லைக்கானிற் குடியிருப்ப தெந்தநாள் கொடியனேனே. ( ) 


வேறு . 


ஆடுகின்ற பதத்துந்தை யன்பினுறை களஞ்சியமா மகத்தோ 
னான , காடுவெட்டி மாதவனற் காதலன்றன் கனந்தெரியாக் கடுஞ் 
செட்டுள்ள , ரீகின்ற வலுத்தர்கள் பா னிதிகேட்க விட்ட குற்ற நின் 
பால்வந்து , கூடுமல்லா லெனக்குண்டோ குபேரன் மெச்சுத் திருப்பழ 
னிக் குன்றத்தானே . 


வேறு . 


ஆகுவா கனனைப் பழனியங் கிரிவா ழறுமுகக் கடவுளைப் பயந்த , 
வேகநா யகனுக் கினியபைங் கிளியே யெளியனேற் கிரங்குவைகண் 
டாய் , மோகசா கரத்தைக் கடந்தமா தவத்தோர் முடிதொடு சரண 
பங் கயத்தாய் , நாகநாட் டவர்கள் பணிவெளி முத்தி நகரில் வாழ் 
பெரியநா யகியே. 
அல்லைநேர் குழலா ராசையாங் கடலி லனேகநா ளுளமருண் 

கல்லைநேர் மனத்துக் கடையனேன் றன்னைக் காப்பதுன் 
றிருவருட் கடனே , தில்லையம் பலத்துட் டிருநடம் புரியுந் தீக்கணர்க் 
கினியதீங் கனியே , நல்லமா தவத்தோ ருறைவெளி முத்தி நகரில் 
வாழ் பெரியநா யகியே . 

( உ.எ ) 


டலைந்த , 


வேறு . 


ஆலமுண்டோ னருள் பழனி யண்ணலார் தம் பூசனைக்குப் 
பாலன்பாலைக் கொண்டுவந்தான் பகர்ந்தமொழிக்கு வதில் மொழியச் 


விடுதிக்கவிகள் . 


கரு 


சீலமௌன காலமெனத் தெரிவாய் செம்புஞ்செம்பொன்னுங் 
கோலமழிந்த முதுமடந்தை தன்பானாளை வருங்கொடுத்தே . (உ அ ) 


வேறு . 


தன்னைநேர் குருலிங்க சங்கமத்தை வணங்கலன்றித் தரணியா 
ளு , மன்னைவணங் காவிளசை வணிகமின்னார் கச்சேரி வந்ததுண் 
டோ , அன்ன துனக் குத்தெரிந்தும் பயமுறுத்திக் கைக்கூலி 
பாலெம் , பொன்னைவாங் கியபிழையும் பொறுக்குமோ திருப்பழனிப் 
பொருப்பார்வேந்தே . 

( உக ) 


யாசை 


வேறு . 


கொள்ளை போன பொருள் வாங்கிக் கொடுக்குமுறையே யல்லாமற் 
கள்ளர்செய்த கொடுமையினுங் கனத்தகொடுமை செயலாமோ 
பிள்ளைமதியைச் சடைக்கணிந்த பெருமானருளும் பழனிமலை 
வள்ளற்கிதனை யுரைசெய்தாற் கேளானோவிவ் வழக்கினையே . (10 ) 


வேறு . 


தப்புடையார் திருெெசாத்தைச் சாமபே தந்தானந் தண்டத்தாலே 
எப்படியா யினும் வாங்கி யீயமுறை யதற்குமன மிலையேலாடுந் 
துப்படியார் மருள்பழனித் துரை செவியீ ராறினுக்குந் தூயபாடல் 
செப்படியார்மனம் வருந்தச்செய்வதுனக்கழகன்று தெரிந்துகொள்ளே . 

துய்யவிரு முனிவர் தொழுந் திலைப்பெருமா னருள்பழனித் து 
ரைக்கின்பான, செய்ய தமிழ் மாலை தொடுத் திடுமடியா ரென்றெம் 
மைத் தெரியாவண்ண , மையையோ தீநரகுக் காளானாய் இனிவில 
க்க யாராலுண்டு, வெய்யவென திட்டமிசை யாதெனினுங் கொடுங் 
காலன் விடமாட்டானே . 

(ங உ ) 
வெண்பா. 
வெய்யவினை தீர்க்குமடி மேலோர் வணங்குமடி 
யையந் திரிபை யகற்றுமடி - மெய்யன்ப 
ருய்யநெறி காட்டுமடி யொப்பில் கழனியில்வாழ் 
ஐயன் முத்து ராம னடி . 

விருத்தம் . 
அண்ணுதலுஞ் செஞ்சடையுங் கறைமிடறுந் தான் கரந்து கயிலைநீங்கி 
யெண்ணரிய முத்துரா மேந்திரய்ய னெனுநாம மெங்குமோங்க 
மண்ணுலகி லடியார்க்கு முத்திநிலை பிரமமென வகுக்கவந்த 
வண்ணமளிக்குங்கழனிநகரினில்வாழ் குருபரனைலணங்கி வாழ்வாம் . 

வெண்பா . 
இன்ப மளிக்குமடி யென்வினையை நீக்குமடி 
துன்பங்க ளெல்லாந் தொலைக்குமடி - யன்பார் 


( ஈசு ) 


. 


கஙகா 

விடுதிக்கவிகள் . 
கருணா கானாங் கழனிநகர் வாழு 
மருணா சலன் சே வடி. 

விருத்தம் . 
வாயை மூடிக்கொண் டென்னை வருத்துதல் 
தாயைப் போன்ற தனக்கழ கல்லவே 
தூய கூத்தன் சுததிசை மாமுகன் 
மாயன் போற்று மயின்மலைவள்ளலே . 

கலித்துறை, 
மன்று ணட்ட 

நடமிடுந் தேவை யரிமள மாநகர்வாழ் 
குன்று நிகர்த்த தனத்தங் கயற்கண்ணி கொற்றவனே 
யென்றுநின் பாதத்தை வந்தனை செய்ய வெமக்கிரங்கி 
பொன்றலில் பேரின்பந் தாதாமற் றில்லை புகலெமக்கே. 

விருத்தம் . 
சதமென வுன்னை நம்பித் தமியனேன் தைய லார்தம் 
மதவினை யுற்றா லென்னை வய்யகம் பழித்திடாதோ 
நிதமுனை வாழ்த்தி னேற்கு நிராசைமிக் களித்து நின்பொற் 
பதமல ரளிப்பாய் தில்லைப் பரனருள் பழனிவேளே . 
கருவுறு மனத்து மாதர் கலவியே கனலே யென்ன 
அரவெனப் புலியே யென்ன வகற்று நாளெந்த நாளோ 
குரவனே யென்று கும்ப முனிபணி கோவே யன்பாய்ப் 
பரவுவர்க் குரியாய் தில்லைப் பரனருள் பழனிவேளே . 
ஒதுநின் பதமே யன்றி யொருதுணை யறியேன் வள்ளி 
மாதுடன் றெய்வ யானை மகிழ்ந்திடுங்கணவா மாதர் 
தீதறு மாசை முற்றுந் தீர்த்தெனை யினிமே லேனும் 
பாதுகாத் திடுவாய் தில்லைப் பரனருள் பழனிவேளே. 


( ங எ 


( நக ) 


( ச 0 ) 


வேறு . 


கோவத்தை விலைக்குவிற்றுப் பொறுமை கொண்டேன் 
கோலமின்னா ராசைவிற்று விரத்தி கொண்டேன் 
பாவத்தை விலைக்குவிற்று த்தவமே கொண்டேன் 
பவமுழுதும் விற்று முத்திப் பணங்கைக் கொள்வான் 
லோவத்தை விலைக்குவிற்றுத் தாரங் கொண்டேன் 
ஒருகுமரன் செட்டியினு முதவுஞ் செட்டி 
மேவுபுலி யூர்ப்பொதுவாங் கடையில் வந்து 
மென்மேலு மாதாய மேவி னேனே . 


( சக ) 


விடுதிக்கவிகள் . 


கஙஎ 


வேறு . 


கண்டனூர் மடத்திலகுங் கண்ணுதலார் மெய்யடியார் காணவே 
ண்டிடித , தெண்டனிட்டி யானெழுதுஞ் சீட்டுவா சகமிதனைச் செப்பக் 
கேளீர் , அண்டர்பிரான் பொன்மாரி யைங்கரனுக் கபிடேக மான 
தாலே , வண்டுறையுஞ் செவ்வந்தி மலர்க்குடலை யொன்றெடுத்தும் 
ரச்சொல்வீரே . 

( சஉ ) 


வேறு . 


( சச ) 


மாதர் தீ மயக்க மொன்றை மாற்றினை யாகி னாயேன் 
கோதின்றி நினது பாதங் குறுகுதற் கைய முண்டோ 
வேதனே முதலா யுள்ள விண்ணவ ரெல்லாம் போற்றும் 
பாதபங் கயத்தாய் தில்லைப் பரனருள் பழனிவேளே . 

வெண்பா . 
சாரீரத் தோடு தமிழ்க்கவி பாடத்தேன் 
மாரிநிற்குப் பெய்யவெற்கு வாஞ்சையே - நாரியொரு 
பங்குடைய தில்லைப் பரமசிவ னீபழனித் 
தங்கவணி காநிதியந் தா . 
எண்ணப் படிநாயேற் கெல்லா மருண் முருகா 
வண்ணமுன் மேற் பாடமுழு வாக்குத்தா - மண்ணதனை 
யுண்டோன் றிருமருகா வொப்பில்புலி யூர் நீல 
கண்டனரு ளுஞ்சண்முகா . 
மாதுபங்கின் மேவுநடன் மைந்தாவென் றீமனமெப் 
போது முன்றாட் போதிற் பொருந்தவே -தீதில் 
தவக்குன் முங் கும்பமுனி தாழ்ந்துபணிந் தேத்துஞ் 
சிவன் குன்றாய் நீ கருணை செய் . 

( சசு ) 
விருத்தம் . 
பொன்னாரும் புலியூரன் றரும்பழனிப் பொருப்பாவென் புனித 
வாக்கைக் , கொன்னாரும் புகழ்பாட விரைந்தொப்புக் கொண்டனை 
யென் குரம்பைதன்னை , யெந்நேர மும்பணி செய் திருக்கவைத்தா 
யுௗத்தினையே னிழிவாந்தீய , மின்னார்பாற் செலவிட்டா யவருனக்கு 
ஞாதியரோ விளம்புவாயே . 

( சஎ ) 
வெண்பா. 
தேசிகனார் பத்தி சிறிதுமிலாச் சேயிழையே 
ஆசையென்பால் வேண்டா மகற்றிவிடு - தோசிக் 
கலிபிடிக்க மாட்டாது கைபனிரண் டுள்ள 
புலிபிடித்துக் கொண்டதெனைப் போ . 


கங அ 


விடுதிக்கவிகள் . 


விருத்தம் . 
வருடந்தோறும் தைப்பூசம் வந்துன் றாளை வணங்குகின்றேன் 
கருடனூர்தி தொழுங்கூத்தன் மைந்தாநினக்குங் கருத்திருந்தார் 
புருடனெனவே யிருமாதர் பொருந்துங்கோவே யாலயப்பொன் 
திருடருறையூர் வாசமினிச் செய்யேன் பழனி த்தேசிகனே . சாக ) 


வேறு . 


ஆலயப்பொன் னெடுப்போரைக் கொல்லவலி யிலையென்றா லவ 
ரிருப்பிற் , சீலமுடை யோருறையா ரகலுவேன் சிதம்பராற் றிருப்பு 
ராணஞ், சாலவுரைப் பதையுணர்ந்துந் தனியிங்கு வசிப்பேனோ 
தாண்டவஞ்செய் , நீலகண்ட னருள் பழனி நிருபரே றேவிடைதா 
நிதியுந்தாவே . 

( ரு 0 ) 
வெண்பா. 
நல்லசெட்டி யார்மாலை நற்றமிழ்க்கு நன்மதுரக் 
கல்லுளியார் மாலைக் கவிதனக்குந் - தில்லைச் 
சபேசனரு ளும்பழனித தாதாவே யெற்குக் 
குபேரநிகர் செல்வங் கொடு . 

( ருக ) 
விடையுங் கொடையும் விரைந்துதா செவ்வேற் 
படைதாங்குஞ் செங்கைப் பரனே - சடைமேலோா 
கங்கைவைத்தோ னீபழனிக் காங்கேயா நின் கழலைச் 
சங்கையின்றி நம்புமெற்குத் தான் . 

விருத்தம் . 
விஞ்சுநாள் காத்திருந்தோர்க் கினஞ்சின்னாள் செலவேண்டுமிகு 
தியான , மஞ்சுலவு வரைநிகர்த்த மாழைதரு தற்கென்றான் மன் 
ளாடு , மஞ்சுமுக னருள்பழனி யாறுமுகப் பெருமானே யஞ்சே 
லென்றுன் , றஞ்சமென வந்துமிகத் தமிழ்பாடுந் தமியேற்கோர் தவ 
ணைகூறே . 

கலிந்துறை . 
ஆபத்தை நீக்கிக் கொடைதா விலையெனினம் பொன்மலைச் 
சாபத்த னல்குந் தனவணிகாநற் றமிழ்த்தொடையு 
நீபத் தொடையு மணிமார்ப நின்னன்பர் நேசமுறக் 
கோபத்தை நீக்கி விடைதா பழனிக் குருபரனே . 
பூமாலை யோர்கையும் பாமாலை யோர்கையும் பொற்பொதுவார் 
சீமான ருளும் பழனா புரியுறை தேவினுக்கு 
நாமாது கஞ்சநற் பூமாது பேரின்ப நண்ணுகின்ற 
மாமா கவரும் தொழுஞ்சந்தி திக்கொடு வந்தனனே . 


விடுதிக்கவிகள் . 


கம் கூ 


எடா ரிதழிச் சடைமுடியான் றில்லை யேம மன்றில் 
பீடார் நடம்புரி பெம்மா னருளிய பிள்ளையென 
நாடார் புகழும் பழனியப் பாவுனை நம்பியயான் 
கூடா வொழுக்கத்திற் கூடா வளத்தைக் கொடுத்தருளே . 

கலிவிருத்தம் . 
முண்ட கன்றொழு முக்கட் பிரானருள் 
தண்ட பாணிக்குச் சாத்துநின் மாலிய 
முண்டை கட்கு முடிக்கக் கொடுப்பது 
விண்டு போச்சு விரத்திவந் தெய்தவே , 

( ருஎ ) 
விருத்தம் . 
கொன்னார் புலியூ ரிறையீமயிற் குன்றின் ேமய 
வென்னா யகர்க்கோ துகலித்துறை பன்னி ரண்டுந் 
தன்னேர் சனிதா னத்திலின் புறச் சாற்ற றானே 
யுன்ன லெனக்குச் செய்தக்க வதவி யாமே , 

விருத்தம் . 
வெய்ய புலா னன்றென்றே நினக்கோதும் பதகர்மொழி வீய்ந்த 
வாறும் , துய்யநட னீபழனித் துரையருளாற் குன்மவலி தொலைந்த 
வாறு , மையன்பாற்காற்பிணிதீர்ந் தருள் பெற்றோன் தமிழ்வலியு மண் 
ணல் கோயிற் , செய்யவிழாப் பூசனையின் சிறப்பு மெனக்கெழுதுனது 
திருக்கை யாலே , 

( ருகூ ) 
வெண்பா. 
தென்புலியூர் மேவுதில்லைச் சிற்றம் பலவனருள் 
கொன்பழனி மேவுங் குணக்குன்றே - யன்பு 
மெலியாம னாட்குநாண் மிக்கதமி ழுன்பாற் 
சலியாம லோதவரந் தா . 

( சு ) 
கலித்துறை. 
இம்மிய னானன்று தேங்காயிற் சின்னநிற் கீயரின் பொன் 
விம்மிய கொங்கையர்க் கீயவடுக மிலேச்சனன்று 
தம்மிணைக் கூத்தர் குமராநிற் பாடுந் தமிழ்மறுக்கக் 
கம்மிய னானன்றுகாண் பழனாபுரிக் காங்கையனே . 

(சக ) 
விருத்தம் . 
தான்கட்டி வைத்தவிதை பலன்படுதா னெப்போது தகுதி 
யான , தேன்கட்டும் பூஞ்சோலைத் திலைப்பெருமான ருள்பழனிச் செ 
ட்டியார்க்கு , நான் கட்டுந் தமிழ்மாலை நாடெங்கு மணக்குநாள் நல்ல 
வள்ளி , மான்கட்டுந் தோள்வள்ளல் புகழ்மலிநாள் சமீபத்தில்வந்த 
தன்றே , 


கச 0 


விடுதிக்கவிகள் . 


( சக ) 


வெண்பா . 
செட்டறியேன் வேளாண்மை செய்தறியேன் சேவகத்துட் 
பட்டறியேன் வேறும் பழகறியேன் நட்டன் மைந்தற்க் 
கல்லும் பகலு மறுமுகவா வென்று தமிழ் 
சொல்லுவதே யெற்குத்தொழில் . 
நாளுக்கு நாட்பழனி நாயகனார் நற்பதுமத் 
தாளுக்குப் பேரன்பு தந்தானே -வேளுக்குச் 
சத்துருவாங் கூத்தனார் தந்தமுரு கோருக்கு 
மித்துருவா னேனான் மிக . 

(சுசுச ) 
கலிநிலைத்துறை . 
குற்றஞ் செய்வதே யென்றொழி லதைக்குண மாக 
முற்றுங் காப்பதே நின்றொழி லாமெனின் முக்கண் 
பெற்ற நாயக னருளிய பழனியம் பிறங்க 
லுற்ற நாயக முகமனுக் கென்னுரைக் கேனே . 
துரும்பா மதித்தவிவ் வாக்கையை நின்னை த்து திச்குமொரு 
பெரும்பாவி யாசை கொண் டேபல மாதி பெரும்பசிக்குத் 
தரும்பான் மையரிங் கிலையா கினும்லுத்தர் தம்மடத்தும் 
விரும்பானின் றேன் பல னீபழ னாபுரி வேலவனே . 

காசு ) 
விருத்தம் . 
தகைமையர் புகழ்பெறு மைங்கர முதலே தற்பர சிற்பரனே 
அகமிசை யடியார் நினைவின் படிவந் தன்பா யருள்வோனே 
நகரினி லுயர்சொன நாதபு ரத்தினினாடிவ ளருவோனே 
செகமுழுதுந்துதி முத்திவி னாயக தேவசி காமணியே ( • எ ) 

வெண்பா . 
கோவணத்தைத் தானிறுக்கிக் கொள்ளாமற் கூத்தியர்க்கு 
மாவணத்தை யீந்த மடப்பயல்கள் தீவணத்தோன் 
தந்திடும் யூரகிரிச் சண்முகநா தாகூத்தன் 
வந்துதைக்கி லென்ன செய் குவான் . 

விருத்தம் . 
வெய்யமின்னா ரிருமுலையைத் தழுவென்றோ கரம்படைத்தான் 
வேத னெற்குப் , பொய்யுரைத்துக் கெடுவென்றோ வாய்படைத்தா 
னெப்போதும் புணர்ச்சி வேண்டி , நையவென்றோ வுளம்படைத்தா 
னுனை நாடப் படைத்திலனோ நடஞ்செய் கின்ற , ஐயவையோ வென் 
செய்வேன் எனது தீ வினையகற்றி யாட்கொள் வாயே . ( காசு ) 


விடுதிக்கவிகள் . 


முற்பவத்திலுன்றானைத் துதியாத தீவினையோ மோனமுற்ற 
சிற்பரருக் கன்பு செய்யாத் தீமையோ வல்லது நற் ரேசிகேச , னற்பத 
த்தை வழிபடாப் பெரும்பிழையோ வறிகிலே னடேசாமாதர் , அற்ப 
வின்பம் வேண்டியே யலைக்கழிந்தேனினியேனு மருள் செய்வாயே . 


வேறு . 


செய்யதுன் மதிவாட மானியாந் திங்களிற் றிகழ்தேதியீரெட் 
டினிற் , சீர்ச்சுக்ர வாரமதி லோது பூரட்டாதி திதிசஷ்டி கடகலக்னம் 
ஐயமில் லாதடிய ருக்கெளிய னாந்தில்லை யம்பலத் தாடுகின்ற , அங்க 
மல பாதமதை எப்போது நெஞ்சைவிட்டகலாத பேரன்பினான் , துய் 
யவா ரூரினில் விழுப்புலிய ரென்கின்ற தொண்டர்குல மதிலுதித் 
தோன் , சொல்லுசோ மாக்கந்த னென்னுநாமத்தினான் றூயசற்குண 
நிறைந்தோன் , தையலர்க ளாசையென் கின்றபெரு நோயைத் தணி 
த்தியம் பெருவயித்யன் , சச்சிதாநந்தமாஞ் சிற்சபாபதியுடைய தாளி 
னையடைந் ததாளே . 

( எசு ) 
வெண்பா. 
நாரா யணன் மருக னற்கீர நற்றமிழைப் 
பாரா யணஞ்செய் பவர்க்கினியன் - காரார் 
மிடற்றன் றரும்பழனி வெற்புடைய வேந்த 
னிடத்தன்புற் றேன்குறையெற் கில் . 

( எஉ ) 
ஐயமிலை யைமிலை யையமிலை யாறிரண்டு 
கையுடைய மைந்தன் கரிநாமத் - தையல் 
புருடன் றினைப்புனத்தோர் பூவையைக் கொண்ட 
திருட்ரினனக் கீவான் றிரு. 

( எக ) 
தில்லைமன்று ளாடுஞ் சிவனீ பழனிமலை 
நல்லவணி காவுனக்கு நாடோறுஞ் -- சொல்லுதமிழ்ப் 
பண்ணறிவே னல்லாது பாதகர்போற் றுன்மார்க்கம் 
பண்ணறியே னென்னை முகம் பார் . 

( எச ) 
ஐயந் திரிபை யகற்றிமறை யந்தத்தைக் 
கையினெல்லி யங்கனிபோற் காட்டுமே - துய்யபொன் 
மன்றிலுறை யும் பெரியோன் மைந்தனா கும்பழனிக் 
குன்றிலுறை யுஞ்சந் குரு . 

( எரு) 
உள்ளங்கை நெல்லியென வோர்மறையி னுச்சியினை 
கள்ளமற நாயேற்குக் காட்டுமே - வெள்ள நீர் 
ஒன்றுஞ் சடாமௌலி யுத்தமனீ யும்பழனிக் 
குன்றிலுறை யுஞ்சற் குரு 

(எசு ) 


கச 


விடுதிக்கவிகள் . 


( எஎ ) 


( எகூ ) 


ஒன்றுங் குறையில்லை யுன்னையுற்ற நாண்முதலா 
மன்றுடையா னீபழனி வள்ளலே - யென்றோதுந் 
தீயமனஞ் செய்கொகாடுமை செப்பரிதத் தீமையெலா 
மாயத் திருக்கருணை வை . 
ஏழைக் கிரங்கினா லேற்றமுனக் கில்லையோ 
மாழைமன்றா னீபழனி வள்ளலே - கோழை 
மனத்தைத் திருத்தியுன் முண் மன்னிமகிழ் வெய்துக் 
கனத்தைவிரைந் தேயளித்துக் கா . 
பூதேவர் நாடோறும் பூசிக்கு நற்புலியூர் 
மாதேவ னீபழனி வள்ளலே- சீதேவி 
போற்றும் திருவடியாய் பொல்லாத தீவினையை 
மாற்றியெனை யாளமனம் வை . 
கூத்தாடி யீபழனிக் கோவேயென் றீயமனங் 
கூத்தாடு மென்ன கொடுமையோ - ஆத்தமாய் 
நம்புமெனைக் கைவிடுதல் ஞாயமோ ஞானமொரு 
கும்பமுனிக் கீமுருகா கூறு . 
எண்டோள னீமுருகா வென்றுரைப்ப தல்லாற்றீ 
முண்டைகள்பால்யாது மொழியுமோ - அண்டம் 
அதிரக் கடவுங்கோழி யங் கொடியோற் கின்பா 
மதுரக் கவிசொலுமென் வாய் . 
முல்லைநகை மங்கையர்தம் முன்றிலினு மாமூடர் 
புல்லருறை தேசத்தும் போகுமோ- நல்ல 
அனகர்தொழுங் உத்தன ருள்பழனி யண்ணல் 
கனகிரியைங் சூழுமென்றன் கால் , 

கலிவிருத்தம் , 
திலையி லாடுஞ் சிவனரு ளுஞ்சிவ 
மலையி லார்முழு வள்ளற்கன் பாளர்பொற் 
கலையிலாசை யலாலங் கனையர் பூண் 
முலையி லாசை யெனக்கிலை முற்றுமே . 

விருத்தம் . 
ஆர்க்குஞ் சேவடி யானருள் பழனியெம் மண்ணல் 
மேற்கு வாசனல் வீட்டினைச் சூழ்வதே யன்றி 
மூர்க்கர் வைகிய விலங்களி லினிச் செலன் முறையோ 
நீர்க்க மாகிய கெஞ்சமே செப்புதி யெனக்கே. 


( அ ) 


விடுதிக்கவிகள் . 


வெண்பா, நால்வர் துதி . 
மாலைமாற் றிப்பூ மலர்த்தா டருமிறைக்கு 
மாலைமாற் றாதி தமிழ் மாலையினை - சீலமாய்ச் 
சாத்துந் திருஞான சம்பந்தா நின்றிருந்தாள் 
ஏத்தும்படி வரமெற் கீ . 
நாவுக் கரசே நடமாடுந் தில்லைநகர்க் 
கோவுக்கின் சொற்பொழிந்த கொண்ட லே பாவிக்கும் 
உன் போலச் சற்க்குருவு மோரன்பு மோரறிவு 
மின்பால் விரத்தியுந்தா வே . 

( அசு ) 
தன்னைதே ரும்பரவை சங்கிலியா ரென்னுமெம 
தன்னையர்க்கு நாயகமா மண்ணலே - என்னைத்தீப் 
பாதகமின் னார்க்காட் படுத்தாம லுன் பனுவற் 
றூதனுக்கா ளாம்பரிசு சொல் . 

( அஎ ) 
அம்பரிகொள் வான் கொடுத்த ஆடகத்தை யாடுகின்ற 
சம்புபத்தர்க் கீந்த தயா பர - வம்பிலே 
காலம்போக் காது கரணமொரு மூன்றுமிறை 
பாலன் புறக்கடைக்கண் பார் . 

( அஅ) 
விருத்தம். 
சித்தரும் பரவனின்ற சீர்மிகுங் கழனி தன்னிற் 
பித்தனா மெனையு மாளப் பேரரு ளுருவா யுற்ற 
முத்தனாம் முத்து ராம முதல்வனற் கமல பாத 
நித்தமுந் தொழுது வாழ்த்தி நெஞ்சினு ளிருத்தல் செய்வாம் (அக .) 

கலித்துறை . 
பூவே கருணைக் கடலே நவநிதிப் பொக்கிஷமே 
கோவே யிருபத் தொருவள்ள லேகொடைக் கேற்றகற்பக் 
காவே சிவந்தி மறையோ னுதவிய கண்மணியே 
தேவே புனல்வயற் சேனா பதிக்குரு தேசிகனே . ( கூட ) 

விருத்தம் . 
கலியுக மெனமூ டர்க்குக் கழறிடத் தெரியு மன்றி 
மலிதயை நம்பாற் செவ்வேள் வைத்ததை யவர்தே ராரே 
புலியொடு பாம்பும் போற்ற பொற்பொது தன்னி லாடு 
மொலிபதன் மகவை நம்பி யுலகினிற் கெட்டார் யாரே . ( கூக ) 
வாசகமீ யெழுதியது வந்தது கண் டேன்மகனே மன்று ளாடு 
மீசனருள் பழனிமலைக் கிறையருளாற் குறையில்லை யினி நமக்கு 
மாசிலாச் செந்தமிழுக் கன்பால்கான் விடைபெற்று வருநாள் காறும் 
ஆசிலாப் பழயகணக் கைத்திருந்த வெழுதுபிறர்க் கஞ்ச லேகே. 

0 


காச 


பிடுதிக்கவிகள் . 


ன , 


வெண்பா . 
சீரார் துறவடிகள் சேவடிகள் வாழி புலி 
யூரிறைவன் றாள் வாழி யோர்மறையைப் - பாருய்ய 
செந்தமிழாற் பாடுந் திருஞான சம்பந்த 
வெந்தைமுத லோர்வாழி யே . 

( கூ ) 
விருத்தம் . 
சிறக்குஞ் சேவை நின்சேவை செழிக்குஞ் சீர்த்தி நின்சீர்த்தி 
பிறக்குஞ் சேயு முனக்கடிமை பிடிப்பு மூன்றும் பிடித்தேன்யான் 
சுரக்குங் கதிர்வேற் சூர்நடுங்கச் சுடர்வா யண்ட முகடுருவ 
பறக்குஞ் சேவற் கொடியுடையாய் பழனிக்குமரப் பெருமானே , ( ) 
ஆமா விகழந்திட லாமா யினியுள வல்லவென்றாற் 
போமா வுமைவிடப் போமா வுமக்கிந்தப் புத்திவர 
லாமா பராமுக மாமா நளின மலர்க்கடப்பந் 
தாமா கொடுமை யிதாமா தெண்டாயுத சண்முகனே ( கூரு ) 

வெண்பா . 
மன்றுடையா னீபழனி வள்ளலினைப் பாடுமெனக் 
கென்று நலமளிக்க வெண்ணுமே - நன்று பெற 
விண்மகவா னுக்களித்த மேதகுமா யூரகிரிச் 
சண்முகனைச் சேர்ந்தவள்ளித் தாய் . 

கூசு ) 
அப்பாரும் வேணி யரனா ரருள்பழனி 
யப்பாவென் றேற்கின் பருளுமே - எப்போதுங் 
கூர்ந்தமே லாங்கருணைக் குன்றைக் குடிக்குகனைச் 
சார்ந்த தெய்வ வாரணத்துத் தாய் . 

( கூஎ ) 
பரமாத ரென்னும் விடப் பாம்பு கடியாம 
லரனீ பழனிமலை யப்பா - கரமேவுந் 
தண்டப் படையாற் றடுத்தே யெனைக்காநின் 
றண்டைச் சரணே சரண . 

கலித்துறை 
மானைப் புரையும் விழியார்த மாசை மயக்கமெனும் 
ஊனைக் கடந்துனை யென்றடை வேன்றவ ரொன்று தில்லைக் 
கானத் திறைவ னருள் பழ னாபுரிக் கந்தையனே 
தானப் பிரபல மார்மயின் மாமலைச் சண்முகனே . ( கூக ) 
மின்னைப் புரையு மிடையார்த மாசையின் மெத்தநொந்த 
வென்னைப் புரந்திட நீதான் றிருவுளத் தெண்ணலென்றே 


விடுதிக்கவிகள் . 


பொன்னைப் புரையும் பழனா புரியுறை புண்ணியனே 
தன்னைப் புரைநட னீமயின் மாமலைச் சண்முகனே . ( 500 ) 
ஈனமின் னார்த மிருமுலை யாசைவிட் டென்றுனது 
ஞான மணங்கமழ் பாதார விந்தத்தை நானடைவேன் 
வானவர் போற்று நடனீ பழனி வணிக பொல்லாத் 
தானவ ருக்கிக லோய்மயின் மாமலைச் சண்முகனே . ( 40 க ) 
வண்டார் குழலியர் மாமுலை யாசை மயக்கத்தினை 
விண்டுன் றிருவடித் தாமரை யேதின் மேவிடுவேன் 
கண்டங் கரிய நடனீ பழனிக் கனகிரியாய் 
தண்டமி ழோசை மலிமயின் மாமலைச் சண்முகனே . ( 402 ) 
இற்குண மாதரிருமுலை யாசை துறந்து 
ஈற்கமலப்பத மென்றடை வேன்றில்லை நாதன்மைர் தா 
பொற்கல சக்கொங் ை யென்றாயர் மேவும் புனிதமுனி 
சற்குரு வென்று புகழ்மயின் மாமலைச் சண்முகனே . ( 40 ) 


வெண்பா . 


முன்ன சருந்ததில்லை முக்கணல் குமர் தானென்றே 
நன்னெஞ்சாற் செந்தமிழ்சொனாயேனைக் ஈன்னெங்சத் 
தப்பு வணிகரினஞ் சாரவிடா னே பழனித் 
துப்பு வணிகத் துரை . 

(கச ) 
அம்பலத்திலாடு மரன்மைந்தா வானை முகன் 
தம்பியெனப் பாடுந் தமியேனை - வம்பரெனுந் 
தீய வணிகரினஞ் சேரவிடா னேபழனித் 
தூய வணிகத் துரை . 
கந்தா குறத்தி கணவா கனகமென்மேண் 
மைந்தா வெனப்பாடும் வாயேனை - அந்தந்தோ 
பங்க வணிசர்முகம் பார்ச்சுவிட : னேபழனித் 
துங்கவணிகத் துரை . 

( க ) சு ) 
கலிவிருத்தம் . 


( காரு ) 


நாட்டி லாசை நரர்க்கு நறுந்திலைக் 
காட்டி லாசைமுக் கண்ணுடை யானுக்கு 
வீட்டி லாசைமெஞ் ஞானிக்கு மெய்யன்பர் 
பாட்டி லாசை பழனிப் பிரானுக்கே . 


( 50 எ ) 


கரகா 


விடுதிக்கவிகள் . 


விருத்தம் . 
பட்டிமின்னா ருறவகன்ற பழனிமலைப் பசுங்கிளியே பகரக்கேட்டி 
மட்டில்லா நிதிபெறுவா னொருகவிஞன் கல்லுளிநின் மாலைபாடி 
அட்டியின்றிப் பெறநின்முனாதலினாலருளுகெனவம்பொனீடஞ் 
செட்டியின்பாற் சென்றுநடன் சேய்சமயம் பார்த்துவந்து செப்பவாயே . 

உள்ளதெல்லாஞ் செந்தமிழாலு ரைசெய்த நாயினேற் கொல்லை 
யேபொன் , வள்ளலா நீதல்கா வழக்சென்ன வழக்கையா மன்று 
வாடி , பிள்ளையா கியபழனிப் பெருமானே வுனைக்கவிதை பேசுநா 
விற் , கொள்ளியினைத் தூக்கிவைத்தாற் குற்றமென்னே குணச்சட 
லே கூறுவாயே. 

( 

கசு ) 
குருகிரியி லிருந்து திரு வையாறு வரும்வழியிற்சோதிலாத , திரு 
வுருவங் கொண்டெம்மை யாள வந்த அவதூத சிவத்தையன்டா, பரு 
குகின்ற வாரமுதைச் செந்தேனை த திருததில்லைப் பதியின மேய , 
மருமலர்ப்பூம் பதத்தானை வாதித்துக் கரங்கூப்பி வணங்கினனே . 


விடுதிக்கவிகள் முற்றிற்று . 


ஆச செய்யுள் எஉ அ . 


